சிவமயம் 


திருச்சிற்றம்பலம் 
களந்தை , ஆதியப்பனாரியற்றிய 


திருக்களர்ப் புராணம் . 


D 


களப்பாள் ஸ்ரீமாந் 
கு . ஸ்ரீநிவாஸமுதலியாரவர்கள் 

வேண்டுகோளின்படி 

கும்பகோணம் 
டவுன்ஹைஸ்கூல் முதல் தமிழ்ப்பண்டிதராகிய 

பின்னத்தூர் 
அ . நாராயணசாமி ஐயரால் 
ஏட்டுப் பிரதிகளைக்கொண்டு 
ஒருவாறு பரிசோதித்து 

திருக்களர் 
மு . சாமிநாத உபாத்தியாயர் 

முயற்சியால் 
கும்பகோணம் " ஸ்ரீவித்தியா முத்திராக்ஷர 

சாலையில் " 
அச்சிடப்பட்டது . 


Copyright Registered ., 

1902 . 


கணபதி துணை . 
திருச்சிற்றம்பலம் . 
முகவுரை 


கடல்புடைசூழ்ந்த நெடுநிலவரைப்பில் 
ஏணாட்டிய புகழ்ச் சோணாட்டிடையே 
மூவா முக்கண் மூர்த்தி யோவா 
ஆடல் கொண்டருளிய பாடல் சால் சிறப்பின் 

மருக்கிளர் பொழில் சூழ் திருக்களரென்னுந் , திவ்ய 
க்ஷேத்திரத்திற்கு ‘ அருந்தமிழ்த் திறந்தேர் ஆதியப்பன் 
என்பவராலியற்றிய இப்புராணம் மிக்கசிதைவுற்ற பிரதி 
ஒன்று எனக்குக்கிடைக்கப்பெற்று அதனைப் பெயர்த்து 
எழுதிவருங்காலத்தில் திருக்களரிலிருக்கும் மு . சாமி 
நாதஉபாத்தியாயரென்பவரி தனைக் கேள்வியுற்று அடுத்த 
களப்பாள் ஸ்ரீமாந் கு . ஸ்ரீநிவாஸமுதலியாரவர்களிடத்தில் 
தெரிவித்து அவர் முயற்சியால் என்னிடம்வந்து இப்புரா 
ணத்தை அச்சிடுதற்காவனவற்றைச் செய்ததுமன்றி இன் 
னம் இரண்டு ஏட்டுப்பிரதிகளும் சேகரித்து என்னிடம்கொ 
டுத்தனர் ; அம்மூன்று பிரதிகளையும் ஒருசேரவைத்துப்பரி 
சோதிக்கும் போது சிலவிஷயங்கள் விளங்காமலே பிழை 
பட்டவண்ணமாகவிருந்தன ; அதனையறிந்த பின்னத்தூர் 
ப்ரஹ்மஸ்ரீ ஸா . சுந்தரசாஸ்திரிகளவர்கள் தம்மிடமிருந்த 
திருக்களர் ஸம்ஸ்கிருதபுராணப் பிரதிஒன்றனை அன்போடு 
உதவினார்கள் ; அதனைக்கொண்டு ஒருவாறு திருத்தி அச்சிட் 
டனன் . 


4 


இதன்மத்தியில் யான் நேரில் முற்கூறிய திருக்களரு 
க்குச் சென்றபொழுது அவ்வூர்க்கோயிலிலுள்ள செப் 
பேட்டுச்சாதனங்களையும் அக்கோயிலி லெழுதப்பட்டுள்ள 
சிலாசாதனங்களையும் நோக்கி அவற்றையுஞ் சேர்த்து வெளி 
யிட்டால் பண்டைக்காலத்து விஷயங்கள் சில புலப்படு 
மென்றெண்ணி அங்ஙனமே சிதைவுற்றவையன்றி மற்றவற் 
றை எழுதி இதனோடுசேர்த்து புராணவசனச் சுருக்கமும் 
எழுதி அச்சிட்டிருக்கிறேன் . 

மேற்கூறிய சாதனங்கள் வடவெழுத்து விரவப்பெற் 
றிருந்தமையால் தழிழ்மாத்திரம் பயின்றோர் வாசித்தற்கு 
இயலாதென்று அவற்றைத் தமிழெழுத்தாகவே மாற்றி 
எழுதியிருக்கிறேன் . 

யான் திருத்தியவற்றில் பிழைகள் மிக்கிருப்பனவாயி 
னும் அவற்றை அறிவுடையோர் பொறுத்தருளும்படி 
வேண்டுகிறேன் . 


சுப கிரு துளு 


} அ . நாராயணசாமிஜயன் . 


ஆடிமீக 


உ 


5 


நூலாசிரியர் - இவர் தருமபுரவாதீனம் அழகிய சிற்றம் 
பலதேசிகர் காலத்தவரென்று சிறப்புப்பாயிரத் தாலறியப் 
படுதலின் ( 22 ) வதுபட்டம் அழகியசிற்றம்பல தேசி 
கர் தொடங்கி ( க 0 ) பட்டம் நடந் திருப்பதால் உத்தேசம் 
உ 00 வருஷத்துக்கு முற்பட்டவரென்று சொல்லலாம் . 
அக்காலத்தில் திருக்களர் க்ஷேத்திரம் தருமபுர வாதீனத் 
தார் விசாரணையிலிருந்ததென்று தெரிவதால் அவர்கள் 
கட்டளையிட்டபடி இவர் பாடினாரென்று சிறப்புப் பாயிரத் 
திற் கூறியதும் அமைவாகவே யிருக்கிறது . மற்றும் இவ 
ரது சரித்திரமானது இன்னம் பலவித்வான்கள் சரித்திரத் 
தோடு வெளிவரக் 

கூடுமெனில் அக்காலத்திலறிந்து 
கொள்க . 

திருக்களர்: - இவ்வூர் தஞ்சாவூர் ஜில்லா மன்னார்குடித்தாலூகா 
வைச்சார்ந்தது ; . மன்னார்குடியிலிருந்து திருத்துறைப்பூண்டிக்குப் 
போகிற ரோட்டின் ( 11 ) வது மயிலிற் பிரிந்து முத்துப்பேட்டைக் 
குச்செல்லுகிற மார்க்கத்தில் மூன்றாவது மயிலிலும் திருத்துறைப் 
பூண்டி ரெயில்வேஸ்டேஷனிலிருந்து மேற்கே ( 5 ) மயில் தூரத்திலு 
முள்ளது . 

சைவசமயாசாரியராகிய திருஞானசம்பந்தமூர்த்தி நாயனார் 
அருளிச்செய்த தேவாரப்பதிகம் பெற்றுள்ளது . 
பெரியபு ராணம் திருஞானசம்பந்தமூர்த்திநாயனார் புராணம் . 
“ மற்றவ்வூர் தொழுதேத்தி மகிழ்ந்து பாடி 

மாலயனுக் கரியபிரான் மருவுந் தானம் 
பற்பலவுஞ் சென்றுபணிந் தேத்திப் பாடிப் 

பரவு திருத் தொண்டர்குழாம் பாங்கி னெய்தக் 
கற்றவர்வாழ் தண்டலை நீ ணெறியுள் ளிட்ட 

கனகமதிள் திருக்களருங் கருதார் வேள்வி 
செற்றவர்சேர் பதிபிறவுஞ் சென்று போற்றித் 

திருமறைக்கா டதன்மருங்கு சென்று சேர்ந்தார் . ( ருஎசு ) 
என்ற செய்யுளால் ஆளுடையபிள்ளையார் இவ்வூர்வழியே திரு 
மறைக்காட்டுக்குச் சென்றருளினாரென்றும் ஷை புராணம் 


6 


திருக்களர் 


" பொன்னிவளந் தருநாடு புகுந்து மிக்க 

பொருவில் சீர்த் திருத்தொண்டர் குழாத்தி னோடும் 
பன்னகப்பூ ணணிந்தவர் தங் கோயி றோறும் 

பத்தருடன் பதியுள்ளோர் போற்றச் சென்று 
கன்னிமதில் திருக்களரும் போற்றிக் கண்டங் 

கறையணிந்தார் பாதாளீச் சுரமும் பாடி 
முன்னணைந்த பதிபிறவும் பணிந்து போற்றி 

முள்ளிவாய்க் கரையணைந்தார் முந்நூன் மார்பர் . " ( அகசு ) 
என்ற செய்யுளால் ஆளுடையபிள்ளையார் மதுரையிலிருந்து 
மீண்டு சோழநாடு புகுந்து இவ்வூர் வழியே சென்றருளினரென்று 
தெரிகிறது . இவ்வூரின் பிரதிநாமங்கள் ;-- கௗரி , கற்பகவனம் , தரு . 
வனம் , பாரிஜாதவனம் , மந்தா ரவனம் என்பன . 
திருநாவுக்கரசு சுவாமிகள் அருளிச் செய்த க்ஷேத்திரக்கோவை . 

" மண்ணிப்படிக்கரைவாளொளிபுற்றூர் 

வக்கரைமந்தாரம் வாரணாசி 
வெண்ணிவிளத்தொட்டிவேள்விக்குடி 

விளமர்விராடபுரம்வேட்களத்தும் 
பெண்ணையருட்டுறைதண்பெண்ணாகடம் 

பிறப்பில்பெரும்புலியூர்பெருவேளூருங் 
கண்னைகளாக்காறைகழிப்பாலையுங் 
கயிலாயநாதனையேகாணலாமே . 

( க ) 
இதனுள் மந்தாரமென்பது திருக்களரினைப் போலும் . இவற் 
றாலும் புராண கதைகளாலும் இத்தலத்தின்சிறப்பை ஆராய்ந்தறிந்து 
கொள்க. 


திருக்களர் 
செப்பேட்டுச்சாதனங்கள் 


1. ஸ்வஸ்தி ஸ்ரீ திரிபுவன சக்கிரவர்த்திகள் மதுரையும் ஈழ 
முங் கருவூரும் பாண்டியன் முடித்தலையுங்கொண்டருளியஸ்ரீகுலோ 
த்துங்க சோழதேவர்க்கு யாண்டு உசுவது திருக்களர்முளைத்த நாய 


செப்பேட்டுச்சாதனங்கள் . 


. 


7 


த 


த் 


உயாக 


வது மாளி 


னார்கோயில் திருவாபரணத்துக்கு முதல் குடினைக்கல்லிடை திரு 
க்கோளகை ( க ) ம் , இதன் மேல்பர்மமும் உட்பட வு ளூ மா 

மாறி 
பொன் நூற்றொருகழஞ்சரை இதன் விளிம்பிற்றிரைத்த வெள்ளி 
பதினாறு கழஞ்சேமுக்கால் . திருவொதாரமாலை பொற்பூபதினாறி 
னால் வு தமாறிபொன் பன்னிருகழஞ்சு. திருவுத்தரியம் ( க ) னால் 
வு உமாறிபொன் இருகழஞ்சே நாலுமஞ்சாடியும் ஆறுமா . திருப்பி 
றை ( க ) னால் வு முக்கால் மாறி பொன் முக்கால் . கன்னபுஷ்பம் ( ந ) 
னால் வு பொன் இருகழஞ்சேகால் , திருப்பட்டிகை பலகை ( க ) னால் 
வு வ . மாறிபொன் அறுபத்து நாற்கழஞ்சரை இதன் விளம்பிற்றிரை 
த்தவெள்ளி பத்தொன்பதின் கழஞ்சரையே நாலுமஞ்சாடியும் ஆறு 
மா . இதனுள் பலவிடத்துந்தைத்த இடை ஆறரைப்பலம் . அன்னி 
யுடையாரிட்ட பொற்பூ ( 5 ) னால் பொன்கழஞ்சு, இது கோத்த 
வெள்ளிக்காறை ( க ) னால் வெள்ளி அரைக்கழஞ்சு 
கைமூல பண்டாரத்தினின்றும் வந்த திருப்பட்டம் ( க ) னால் பொன் 
எழுகழஞ்சேகால் , திருப்பள்ளியறை நாச்சியாருக்கு சாத்துகிற 
சிவதாலிசமமணி ( க ) னாலும் பொன் இரண்டுமஞ்சாடியும் நாலுமா . 
இதுமாற்று வு 2. இது கோத்தகாறை ( க ) னால் வெள்ளிக்கால் திரு 
மங்கலநாண் சமதாலி சமகொக்குவாய் ப உகண் உட்பட கூ 

மாறி 
பொன்கழஞ்சு, அரவாபரணதேவர்க்குச்சாத்தியருள உசுவது பொதி 
மங்கலமுடையான் இராசாண்டானான சோழவிச்சாதரப் பல்லவத 
ரையர் செய்வித்த திருவாசிகை ( க ) னால் வப மாறி பொன் இரு 
நூற்றைம்பத்து ஐங்கழஞ்சேகாலே மூன்று மஞ்சாடியுமஞ்சுமா. 
அபிஷேகம் ( க ) னால் கூற மாறிபொன் பதினாறுகழஞ்சரை. இத் 
தேவர் திருவாரம் ( க ) னால் கவ மாறிபொன் நாற்கழஞ்சே முக்கா 
லே இரண்டு மஞ்சாடியும் எழுமா . இவர் திருத்தோடு ( உ ) னால் வு 

எறிபொன் முக்கழஞ்சு. இவர் நாச்சியார் அபிஷேகம் ( க ) னால் 
வு மாறி பொன்பதினான்கழஞ்சு. இவர் திருவாரம் ( க ) னால் வு உமாறி 
பொன் இருகழஞ்சேகால் . இவர் தோடு ( உ ) னால் வு தமாறி பொன் 
இருகழஞ்சு திருவட்டமணி (உச ) னால் வு உமாறி கழஞ்சரை . திரு 
வட்டமணிவடம் ( க ) னால் மணி கூ 0 னால் வு மாறி பொன்கழஞ்சே 
இரண்டுமஞ்சாடியும் நாலுமா . திருவட்டமணிவடம் ( க ) னால் மணி 
சனால் வு மாறிபொன்ப முந்திரியின் திருவட்டமணிவடம் ( க ) 


8 


திருக்களர் 


னால்மணி சமனால் வுமாறி பொன் இருகழஞ்சு. திருச்சிலம்பு ஓரணையி 
னால் வு த . மாறி பொன் நாற்கழஞ்சு . நிறைதவஞ்செய்த நாச்சியாரு 
க்கு சாத்தியருள திருவையாவுடையாரிட்ட திருவபிஷேகம் ( 5 ) 
னால் க மாறி பொன்பதினைங்கழஞ்சரை , திருநெற்றித்திரணை ( க ) 

ல்வு மாறிபொன் ஐங்கழஞ்சேகால் . திருமங்கல நாண் சமதாலி 
கடைத்தோறுட்பட வு உமாறி பொன்கழஞ்சு . திருத்தாவடம் ( க ) 
னால் மணி ( சக ) னால் க மாறி பொன்கழஞ்சு. திருக்கைச்சரி ( ச ) 
னால் க மாறி பொன் இருகழஞ்சே முக்காலே மஞ்சாடி . வெள்ளி 
மணி கூருனால் வெள்ளி முக்காலே இரண்டுமஞ்சாடியு மூன்றுமா . 
வள்ளிக்காறை ( க ) னால் வெள்ளி முக்காலே இரண்டு மஞ்சாடி 
இதில் கோதகதாலி ( க ) னால் வு தமாறிபொன் அரைக்கழஞ்சு , திரு 
த்தோடு ( உ ) னால் வு த மாறிபொன் கழஞ்சரை . திருவாரம் ( க ) 
பொன் 

சிரச்சக்கரம் ( க ) னால் க மாறி 
பொன் இருகழஞ்சு . திருக்கண்டாவளி ( உ ) னால் க மாறிபொன் மு 
க்கால் உடையார்க்கு திருமஞ்சனத்துக்குச் சாத்தியருள உடையார் 
சோழவிச்சாதரப் பல்லவதரையர் இட்ட திருவுத்தரியம் ( 5 ) னால் 
முக்காலே நாலுமஞ்சாடியும் ஆறுமா . மாற்றுகாசுமித்திருவாசிகைப் 
புரிமத்தில் பாம்பு ( க ) னால் பொன்கழஞ்சேமுக்காலே இரண்டுமா, 


. 


2. ஸ்வஸ்தி ஸ்ரீ திரிபுவன சக்கிரவர்த்திகள் குலோத்துங்க 
சோழதேவர்க்குயாண்டு இருபத்தெட்டாவது இராசேந்திர சோழ 
வளநாட்டுப் புறங்கரம்பைநாட்டுத் திருக்களருடை . மாதேவர்க்கு 
அமாவாசி அரவாபரணதேவர் திருவிழாவெழுந்தருளுகைக்கு அற் 
றைநாளில் தேவர் பெரும் திருவமுது செய்விக்கவும் பிள்ளையாருக் 
கு திருவமுது செய்விக்கவும் ஸ்ரீ மூலத்தானமுடையார் அமுது செய் 
தருளவும் அற்றைநாளில் தேவரடியாரை அமுது செய்விக்கவும் நெ 
ன்மலிநாட்டு தண்ணீர்க்குன்றமுடையார் சிவன் தில்லைநாயகன் பக் 
கல்கொண்ட நம்பிசெய்த உபயமாவது இக்கோயில் சிவப்பிராம 
ணர்களில் திருவெண்காடன் பட்டனும் காசியவாக்காருயிலமுளை 
ச்சானும்- கௌசிகன் ஆதித்தன் ஆடவல்லானும் உள்ளிட்ட சிவப் 
பிராமணரும் இவர்பக்கல் இவ்வாட்டை வைகாசி மாசத்து நாங்கள் 
பொலியூட்டுகொண்ட முதல் நெல்லு அறுபதின் கலத்துக்கு கலத் 


செப்பேட்டுச்சாதனங்கள் . 


9 


இவ்வூர் 


துக்கு முக்குறுணியாக பலிசைப்பொலியும் நெல்லு பதினைஞ்சுகல 
த்துக்கும் செலவாக அமாவாசிதோறும் கலனே முக்குறுணியாக சந் 
திராதித்தவரைமுகரின்றோமே செயக்கடவோமாகவும் . 
அரவாபரண நாடு நீதபாதமான திருச்சிற்றம்பலக்காலான் 

அரவா 
பரணன் இயபாநாதனம் ஆடவலான் அன்புருவனான பத்தகனாயக 
பிச்சனும் அரவிகு தக்கு ரகனான நாற்பத்தெண்ணாயிரப்பிச்சனும் கத் 
தன்கங்கைகொண்டானான சிவசரணசேகர மூவேந்த வேளானும் 
இவை சிவன் தில்லைநாயகன் பக்கல் நாங்கள் உபயம்பண்ணிப்பொலி 
யூட்டுக்கொண்ட நெல்லு நூற்று இருபதின் கலத்துக்கும் கலநெல் 
லுக்கு முக்குறுணியாக ஒராட்டை நாளைக்கு பலிசைநெல்லு முப் 
பதின்கலம் அமாவாசி ஒன்றுக்கு நெல்லு இந்த கலநெல்லில் பதக் 
காக தேவர் அடியார் மூலமங்கலம் அமுது செய்விக்கக்கடவோம் 
எங்களில் அனைவரும் சந்திராதித்தவரை ஸ்ரீமாஹேச்சுரர் பிகண 
பெற்றமாஹேசுவரக்காணியாவிற்க யினவாரெழுக. 


3. ஸ்வஸ்தி ஸ்ரீ திரிபுவன சக்கிரவர்த்திகள் ஸ்ரீ இராஜராஜ 
தேவர்க்குயாண்டு இருபத்தெட்டாவது நானூற்றெண்பதில் இராசே 
ந்திரசோழவள நாட்டுப் புறங்கரம்பைநாட்டுத் திருக்களர் முளைத்த 
மாதேவர்க்கு அமாவாசி எழுந்தருளி தேவரடியாரை அமுது செய்வி 
க்கச் சுங்கந்தவிர்த்தருளின குலோத்துங்க சோழதேவர்க்கு இரு 
பத்தெட்டாவது தண்ணீர்க்குன்றமுடையான் சிவன் தில்லைநாயகன் 
பக்கல் இத்தேவர் திருமடைக்கத்திருக்கும் ஆண்டார்கள் உபயமாக் 
கொண்ட நெல்லுக்கு அமுது செய்விக்கும்படிக்கு முன்பு வெட்டின 
செப்பேட்டுப்பட்டியில் உபயங்கொண்டு அமுது செய்வித்து வருகிற 
ஆண்டார்களில் ஆண்வழியற்றுப் பெண்வழியான கொத்துக்கு , 
அமுது செய்விக்கும்படி கனகராயரும் ஸ்ரீமாஹேசுவரர் அறுதிபண் 
ணுகிற இடத்துப்பொலியூட்டுப் பெண்வழியும் வருமென்று ஸ்ரீ மா 
ஹேசுவரர் நிச்சயித்தமையில் இப்படிச்சம்மதித்துப் பெண்வழியி 
லார் இட்ட திட்டப்படி ஆடவல்லான் பூர்வசிவன் பத்தகநாயகப் பிச் 
சன்மகளைக்கொண்டகண்பெற்றான் , மன்று விறைந்தானான் , அன்பர்க் 
கடியான் அமுது செய்விக்கும்பேர் மூன்று , இவன் கொழுந்திமகன் 
தேவன் மாரன் உள்ளிட்டார் அமுது செய்விக்கும் பேர் மூன்று ஆண் 

2 


10 


நக்களா . 


வழி திருச்சிற்றம்பலக்காலான் அமுது செய்விக்கும் ஐஞ்சுகூறிட்டி 
ரண்டுபேரால் போட எந்நாளும் . அமுது செய்விக்க. 


திருமன்னி வளர விருவில மடந்தையும் 
போர்ச்சயப் பாவையுஞ் சீர்த்தனிச் செல்வியுர் 
தன் பெருந் தேவிய ராகி யின்புற 
நெடிதிய லூழியு ளிடைதுறை நா 

நாடுங் 
ரு . தொடர்வன வேலிப் படர்வன வாசியுஞ் 

சுள்ளி சூழ்மதிற் கொள்ளிப் பாக்கையு 
நண்ணற் கருமுரண் மண்ணைக் கடகமும் 
பொருகட லீழத் தரசர்த முடியு 

மாங்கவர் தேவிய ரோங்கெழின் முடியு 
க 0 . முன்னவர் பக்கல் தென்னவர் வைத்த 

சுந்தர முடியு மிந்திர னாரமுந் 
தெண்டிரை யீழ மண்டல முழுவது 
மெறிபடைக் கேரளன் முறையிற் சூடுங் 

குலதன மாகிய பலர்புகழ் முடியுஞ் 
ரு . செங்கதிர் மாலையுஞ் சங்கதிர் வேலைத் 

தொல்பெருங் காவற் பல்பழந் தீவுஞ் 
செருவிற் சினவி யிருபத் தொருகா 
லரசுகளை கட்ட பரசு ராமன் 

மேவருஞ் சாந்திமத் தீவரண் கருதி 
உ 0 . யிருத்திய செம்பொற் றிருத்திய முடியும் 

பயங்கொடு பழிமிக முயங்கியில் முதுகிட் 
டொளித்த சயசிங்க னளப்பரும் புகழொடும் 
பீடிய லிரட்ட பாடி யேழரை 

யிலக்கமு நவலிதிக் குலப்பெரு மலைகளும் 
உரு . விக்கிரம வீரர் சக்கரக் கோட்டமு 

முதிர்வட வெல்லை மதுரைமண் டலமுங் 
காமிடை தருவள நாமணைக் கோணையும் 
வெஞ்சின வீரர் பஞ்சப் பள்ளியும் 


செப்பேட்டுச்சாதனங்கள் . 


11 


பாசடைப் பழன மாசுணி தேசமு 
மயர்வில்வண் கீர்த்தி யாதிநக ரகவையிற் 
சந்திரன் றொல்குலத் திந்திர தனை ( யனை ) 
விளையமர்க் களத்துக் கிளையொடும் பிடித்துப் 
பலதனத் தொடுநிறை குலதனக் குவையுங் 

கிட்டருஞ் செறிமிளை யொட்ட விஷயமும் 
கரு . பூசுரர் சேர்நற் கோசலை நாடுந் 

தன்ம பாலனை வெம்முனை யழித்து 
வண்டுறை சோலைத் தண்ட புத்தியும் 
இரண சூரனை முரணுகத் தாக்கித் 

திக்கனை கீர்த்தித் தெக்கண லாடமுங் 
50 , கோவிந்த சந்தன் மாவிழிந்தோடத் 

தங்காத சாரல் வங்காள தேசமுந் 
தொடுகிழற் சங்கு வொட்டல் மஹிபாலனை 
வெஞ்சமர் வளாகத் தஞ்சுவித் தருளி 

யொண்டிறல் யானையும் பெண்டிர் பண்டாரமு , 
சடு , நித்தில நெடுங்கட லுத்திர லாடமும் 

வெறிமீலர்த் தீர்த்தத் தெறிபுனற் கங்கையு 
மலைகடல் நடுவட் பலகலஞ் செலுத்திச் 
சங்கிராம விசயோத் துங்க பன்ம 
னாகிய கட 

ய கடாரத் தரசனை வாசியம் 
ரு .. பொரு கடல் கும்பக் கரியொடு மகப்படுத் 

துரிமையிற் பிறக்கிய பெருமிதிப் பெருக்கமும் 
ஆர்த்தவ னகநகர்ப் போர்த்தொழில் வாயிலில் 
விச்சா திரத்தோ ரணமு மொய்த்தொளிர் 

புனைமணிப் புதவமுங் கனமணிக் கதவமு 
குரு . விறைசீர் விசயமுந் துறைநீர்ப் பன்னையும் 

வன்மலை யூரெயிற் றொன்மலை யூரு 
மாழ்கட லகழ்சூழ் மாயிரு டிங்கமுங் 
கலங்கா வல்வினை யிலங்கா சோகமுங் 
காப்புறு நிறைபுனன் மாப்பப் பாளமுங் 
காவலம் புரிசை மேவிலிம் பங்கமும் 


சு . 


12 


திருக்களர் . 


விளைப்பைந் தூறுடை வ 

வளைப்பந் தூறுங் 
கலைத்தக் கோர்புகழ் தலைத்தக் கோலமுங் 
தீதமர் வல்வினை மாதமா லிங்கமுங் 

கலாமுதிர் கடுந்திற லிலாமுரி தேசமும் 
காரு . தேனக்க வார்பொழின் மாநக்க வாரமுந் 

தொடுகடற் காவற் கடுமுரட் கடாரமு 
மாப்பொரு தண்டாற் கொண்டகோப் பரகேஸரிவர்மரான 
உடையார் ஸ்ரீ இராஜேந்திர சோழதேவர்க்குயாண்டு இருபதின் எட் 
டாவது ( அருமொழிதேவர் நாட்டுப்புறங்கரம்பைநாட்டு ஸக்கூருக் 
களத் திருக்களர் மஹாதேவர் தேவதானம் நிலம் இறையிலியாகவும் 
வந்த நிலவனையரசுற்றும் சிதக்குறவு உள்ளடங்கா வீரபாண்டியன்ற 
லையும் சோலை சாயையும் லங்ககயும் தண்டார் கொண்டசரராஜகேசரி 
வர்மரான உடையார் ஸ்ரீ ராஜ ராஜதேவர்க்குயாண்டு உய ஆவது அத 
ரமாநாகநாயகனான மஹிபால குலகாலப் பிராமணருக்குருமணப்பிச் 
சன் உடையார்க்கு முன்பு திரவார்திரைசெயும் பிராமணந்தேவனும் 
தாமண்டப் பிச்சன் சேதனி வந்தங்கொண்டு செயும்பிராமணன் தாவ 
னுமாக இரவாகுள X கு உகவ ஆகள் ஒ ரரரரரய ரரதயா விட் 
டநி வகுத்தறுப்பு திருவாணை ||o ) 

இவ்விஷயங்கள் செப்பேடு ஐந்திலிருந்தெடுக்கப்பட்டன . பிராகெ 
ட்டுக்குள்ளடங்கியவை செப்பேட்டில் விளக்கமாகத் தெரியவில்லை . 


சிலாசாதனங்கள் 


சுவாமி சந்நிதி பெரியமண்டபம் உட்பக்கம் மேலைச்சுவர் 

வடபக்கம் . 
( 1 ) ஸ்வஸ்தி ஸ்ரீதிரிபுவன சக்கிரவர்த்திகள் குலோத்துங்க 
சோழதேவர்க்குயாண்டு ஈவது இராஜேந்திர சோழவளநாட்டுப்புற 
ஸ்கரம்பைநாட்டு உடையார் திருக்களருடையார் கோயிற்காணி 
யுடைய சிவப்பிராமணரில் கௌசிகன் ஆடவிடங்கப்பட்டனும் இக் 
கோத்திரத்துப் பஞ்சவன் மஹாதேவிப்பட்டனுள்ளிட்டோமும் அர 


. 


சிலாசாதனங்கள் . 


13 


வாபரணப்பட்டனுள்ளிட்டோமும் நியாயபரிபாலப்பட்டனும் ஆலா 
லசுந்தரப்பட்டனுள்ளிட்டோமும் சிவபட்டனும் மூவாயிரப்பட்ட 
னுள்ளிட்டும் இவ்வனைவரும் இக்கோயில் ஸ்ரீ மாஹேஸ்வரக்கண் 
காணி சிறுகுடையான் மறைதேடும் பொருள் பேரம்பலக்கூத்தர் பக் 
கல் நாங்களுடையமாகத்திருநந்தாவிளக்கெரிக்கக் கைக்கொண்ட 
காசு--இக்காசு நூறுக்கும் காள் ஒன்றுக்கு பொலிசையால்வந்த 
எண்ணெ யாழாக்குக்கொண்டு வித்தமொரு திருநந்தாவிளக்குச் சந்தி 
ராதித்தவரை செலுத்தக்கடவோமானோம் இவ்வனைவோரும் . 

மஹாமண்டபம் தென்புறம் வெளிச்சுவர் . 
( 2 ) ஸ்வஸ்தி ஸ்ரீ திரிபுவன சக்கிரவர்த்திகள் ஸ்ரீ குலோத் 
துங்க சோழதேவர்க்குயாண்டு சவது இராஜேந்திர சோழவளநாட் 
இப் புறங்கரம்பைநாட்டு பிர்மதேயம் ஸ்ரீ குலோத்துங்க சோழச் 
சதுர்வேதிமங்கலங்கடக நாயிறு முதல் ...... கிராம காரியம் செலு 
த்துகிற கூட்டட்பெருமக்கள் எழுத்து இந்நாட்டுத்திருக்களருடை 
யார் கோயிலில் தானத்தார் கண்டு இந்நாயனார் கோயிலில் கருணா 
கரத்திருமண்டபத்துக் கீழைத்திருவாசல் தென்பக்கம் எழுந்தருளி 
யிருக்கும் மூவாயிர விநாயகப்பிள்ளையாருக்கு ( ச ) வது முதல் ஊர்க் 
கீழிறையிலியாகவிட்ட எங்களூர்ப்பிடாகை திருச்சிற்றம்பலநல்லூர் 
ஸ்ரீ பிரும்மாவாஸ்துவுக்குக் கிழக்கு , ராஜாதிராஜவாய்க்காலுக்குத் 
தெற்கு மூன்றாங்கண்ணாற்றூரறலாத்துண்டத்து வடக்கடைய நில 
மூன்றுமா நீக்கி இதன் தெற்கு நாங்கள் நீர்வார்த்த நிலம் இரண்டுமா . 
இந்நிலம் இரண்டுமாவால் வந்த மடக்கு ஊரிலோரட்டும் இறுக்கக் 
கடவோமாகவும் ; இந் விலத்தால்வந்த மடக்குக்கு ஆட்டாண்டுதோறு 
ம் ஊரமாயிந்தக்கடமையிலே அந்தராயத்துக்கு இவ்வூரில் தேவர் 
கள் சிவநாமத்து எழுதினநிலங்கள் அந்தராயம் இறுத்தபடி இறுத்து 
அல்லாதது பிள்ளையாருக்குத் திருப்படிமாற்றுக்கு உடலாவதாகவும் ; 
இந்லம் இவ்வாண்டு முதல் கைக்கொண்டு இந்த வியோகப்படி கல் 
வெட்டிக்கொள்ளக்கடவதாகச் சொன்னோம் . 

இதன் மேற்கு . 
ஸ்வஸ்திஸ்ரீ இராஜேந்திர சோழவள நாட்டுப் புறங்கரம்பை 
நாட்டுத் திருக்களருடையார் கோயிலில் தேவகன்மிகளுள்ளிட்ட 
பலமணியந்தக்கரமாகக்கண்டு உடையார் கோயில் ஸ்ரீமாஹேச்வரக் 


14 


திருக்களர் . 


கண்காணியும் திருப்பதிகக்காணியும் நம் தேவாரத்துக்குத் திருப் 
பதிகம்பாடும் பெரியான்றனித்தேடும் பொருளான் அருளங்கயீன 
னுக்கு அவன் வம்சத்தார்க்கும் காணியாகக் கண்காணிக்கச்செய்யக் 
கடவன் ; இவனிறுத்தி னவன்கண்காணிப்பட்டுப் பட்டுச் செய்யப் 
பண்ணி இப்படி கணிவட்டம்பண்ணுக ; இத்திருவாய்மொழிந்தரு 
ளின் திருமுகப்படி . சுவஸ்தி . 

இதன் மேற்கு மேல் 
4. ஸ்வஸ்திஸ்ரீ மஹாமண்டலேஸ்வரன் அரியராயவிபாடன் 
பாஷைக்குத்தப்புவராதகண்டன் மூவராயர்கண்டன் ஸ்ரீ வீரஅரி 
ஹரஉடையார் குமாரன் ஸ்ரீ வீர விருப்பண்ண உடையார் இராச்சி 
யம்பணிணியருளானின்ற சகாப்தம் த . மேல் செல்லாநின்ற 
ஸ்ரீமுகளு மகரநாயிற்று அமரபக்ஷத்து சோதியும் நவமியும் பெற்ற 
ஞாயிற்றுக்கிழமை நாள் இராஜேந்திர சோழவள நாட்டுப் புறங்கர 
ம்பைநாட்டுத்திருக்களருடையார் அடைந்தார்க்கருள் செய்யாசின்ற 
நாயனார் கோயில் திருக்களர் முளைத்த உடையார் திருமடத்து முதலி 
களும் தனிமாஹசே ரரும் உள்ளுக்கோயில் மாஹேசுரரும் கைக் 
கொள்முதலுக்கு .... மந்தாகாரரும் எல்லோரும் நிறை 
வறன்றைந்து குறைவறக்கூடிக் கருணாகரத் திருமண்டபத்தில் வந் 
திருந்து ஜெயசிங்க குலகாலவள நாட்டுத் தானவ நாட்டுக் டிகண் 
யூரில் காணியுடைய ஆண்டார்களில் மண்ணகமுடையான் வனத் 
தான திருநட்டப்பெருமாள் முன்னாள் பிரசோற்பத்தி வருஷம் 
காமத்திலே இக்கோயிலுக்கு முதலும் இந்நாயனார் பூசையும் சூனி 
யமாய்த் திருப்பணியும்இன்றிப் பரிக ரமுக்குலைந்து போகையில் இந் 
நாளிலே இத்திருநட்டப்பெருமாள் தன்னுடைய முதலிலே நானூறு 
பணமும்இட்டுப் பூசையும் திருப்பணியும் நடத்திப் பரிகரமுஞ்சேர் 
த்துக் குடியும் அமர்த்திப் பயிர்செய்வித்து நடத்திப்போதுகையில் 
உடையார் அடைந்தார்க்கருள் செய்த நாயனார் திருவாய்மலர்ந்தருளி 
சண்டேசுவரத்திருமுகங்கொடுத்தருளின மாடாபத்தியம் , உட்கண் 
கரணி , இராசியம் , எழுத்து , இலச்சினை இவையும் கொடுத்து இவ 
னுக்குக்கொடுத்த மனையாவது சந்தித்தெருவில் தெற்குவாஸ்து 
முடிந்தமனையும இந்தமனைக்கு உரித்தான புழைக்கடைதெற்கு ஓடை 
யளவும் இதில்மேனோக்கிய மரமுங் கீழ்நோக்கிய கிணறும் மற்றும் 


சிலாசாதனங்கள் . 


15 


எறப்பிய பட்டசமுறகப்பிராப்த்தியும் சந்திராதித்தவரையும் காணி 
யாட்சியாகப் பெறக்கடவனாகவும் ; இந்தக்காணியாட்சி இவனுக்கு 
தானாதியும் விற்று ஒற்றிக்கிரையங்களுக்குரித்தாவதாகவும் ; இப்படி 
க்கு நாயனார் அடைந்தார்க்கருள் செய்த நாயனார் திருவாய்மலர்ந்தரு 
ளி சண்டேசுவரத் திருமுகங்கொடுத்தருளினது ஸ்வஸ்திஸ்ரீ 

இதன் கீழ் 
5. ஸ்வஸ்தி ஸ்ரீ குலோத்துங்கசோழதேவர்க்குயாண்டு 
யஉ -வது திருக்களரிலிருக்கும் வெள்ளாட்டி சொறின் செல்கலென் 
திருக்களருடைய மஹாதேவர்க்கு சனியெண்ணெய்க்காப்புச்சாத்த 
ப்பொலியூட்டு இக்கோயிலில் சிவப்பிராம்மணர் உய்யக்கொண்டா 
ன்பட்டனும் மஹாதேவப்பட்டனும் தருணேந்துசேகரப்பட்டனும் 
மூவாயிரசோகியும் அரவாபரணப்பட்டனும் நாற்பத்தெண்ணாயிரப் 
பட்டனும் இவ்வனைவரும் மேயசனிதோறும் ஆழாக்குத் திருவெண் 
ணெய்க்காப்பும் மஞ்சள் நெல்லிமாக்காப்பும் திருவமுதரிசி நானாழி 
யும் கறியமுது ஐம்பலமும் நெய்யரைப்பிடியும் ராதத ......... 
பிடும் தயிர் உரையும் பாக்கு நாலும் இலைஎட்டும் உப்பும் சந்திரா 
தித்தவரை செலுத்தக்கடவர்களாகக் காசுஐஞ்சும் கொடுத்துப்பொ 
லியூட்டுச் செய்தேன் . சொறின் செல்கலென் . 

இதன் மேற்கு மேல் . 
6. ஸ்வஸ்திஸ்ரீ திரிபுவனசக்கிரவர்த்திகள் ஸ்ரீராஜராஜ 
தேவர்க்குயாண்டு மக - வது இராஜேந்திரசோழவள நாட்டுப் புறக் 
கரம்பைநாட்டுத் திருக்களர் முளைத்ததேவர்கேயில் காணியு டைய 
சிவப்பிராம்மணர் கௌசிகன் அரவாபரணப்பட்டனும் இராராப் 
பட்டனும் சிறுபட்டனும் கொதுகுலப்பட்டனும் உய்யக்கொண்டா 
ன்பட்டனும் மூவாயிரப்பட்டனும் பஞ்சவன்மாதேவிப்பட்டனும் 
இவ்வனைவோரும் ஜெயங்கொண்ட சோழமண்டலத்து மேலமலைப் 
பழையனூருடையான் வேதவன உடையான் கருணாகரத்தேவராண் 
டார் கோனார் பக்கல் நாங்கள் பழையனூர் உபயமாகத் திருக்களரில் 
விளக்கெரிக்கைக்குக்கைக்கொண்ட காசு நூறு இக்காசு நூறுங் 
கைக்கொண்டு இக்காசால்வந்த பலிசைக்கு நித்தம் உழக்கெண் 
ணெய்கொண்டெரிக்குந் திருநுந்தாவிளக்கொன்றுஞ் சந்திராதித்த 
வரை எரிக்கக்கடவோமானோம் இவ்வனைவோரும் . 


16 


திருக்களர் . 


இதன் கீழ் . 
7. ஸ்வஸ்தி ஸ்ரீமன் மஹாமண்டலேஸ்வரன் ஆரியராசவிபாடன் 
பாஷைக்குத்தப்புவராதகண்டன் மூவராயர்கண்டன் ஸ்ரீவீரபூபதி 
உடையார் பிருதுவிராச்சியம்பண்ணி யருளாநின்ற சகாப்தம் 
தஙாசயந - ன்மேல் செல்லாநின்ற சார்வரி மிதுன நாயிற்று 
அமரபக்ஷத்துப் பிரதமையும் மங்கள வா ரமும் பெற்ற மூலத்தினம் 
இராஜேந்திர சோழவள நாட்டுபுறங்கரம்பைநாட்டுத் திருக்களர் நாய 
னார் அடைந்தார்க்கருள் செய்யாநின்ற திருக்களருடையார்கோயில் 
முதலிகளும் மாஹேசு ரரும் தேவகன்மிகளும் வைகாசித்திருநாளில் 
திருத்தேருடையான் திருமண்டபத்தில் நிறைவறவிறைந்து குறைவற 
க்கூடி ஆதிசண்டேசுரதேவர் திருவாய்மலர்ந்தருளினபடிக்கு கண் 
ணுப்பெருமாள் மானங்காத்தபிச்சற்குப் பலமுதல் கண்காணி காணி 
யாட்சி கொடுத்த இந்நாள் முதல் இக்கோயில் பலமுதல் கண்காணித் 
துடைத்தும் ,இலச்சினையும் ,இராசயமும் இவர்க்குக் காணியாட்சியா 
கக்கொடுத்தருளினமைக்குக் கோயிலில் பெரும்பலசுவந்திறங்க 

றங்களும் 
தெற்கில் திருவீதியில் இவர்க்கு சாமாயகமாகக்கொடுத்த மனைக்குக் 
கிழக்குமளை ஒன்றும் மனைப்புழக்கடையும் மேல்நோக்கியமரமும்கீழ் 
நோக்கிய கிணறும் ஸர்வமான்யமாகச் சந்திராதித்தவரையும் அனுப 
விக்கக்கடவராகவும். ஒற்றிவிக்கிறையங்களுக்கும் உரித்தாகக்கோவி 
லுக்குத்திருப்பணி நடாத்தில் ஒடுக்கின வெள்ளை பணம் உா இப்பணம் 
இருநூறும் கொண்டு ...... நடத்த செலவப்ப ..... 

மடத்தில் 
முதலிகளுமாஹேஸ்வரரும் உள்ளூர் (தான) த்தாரும் கோயிலிலுள்ள 
பரிகரத்தாருங் கல்வெட்டிக்கொடுத்தமைக்கு இது பன்மாஹேசுவ 
ரர் இரக்ஷையாகக் கல்வெட்டினேன் . இவ்வூர் காணியுடைய சிற்ப 
ரில் பத்தராவி சோழமண்டல ஆசாரியன் எழுத்து . 

அர்த்தமண்டபம் தென்புறம் வெளிப்பக்கம் . 
8. ஸ்வஸ்தி ஸ்ரீ திரிபுவனச் சக்கிரவர்த்திகள் ஸ்ரீ இராஜேந் 
திர சோழதேவர்க்கு யாண்டு உ - வது இராஜேந்திரசோழவளநாட்டு 
ப்புறங்கரம்பைநாட்டுத் திருக்களருடைய நாயனார்கோயிற் காணி 
யுடைய சிவப்பிராம்மணரில் கௌசிகன் ஆடவிடங்கப்பட்டனுள் 
ளிட்டு சிவநாமதேவிபட்டனுள்ளிட்டோமும் அரவாபரணப்பட்ட 
னுள்ளிட்டோமும் மூவாயிரப்பட்டனுள்ளிட்டோமும் காசிபன் 


சிலாசாதனங்கள் . 


17 


தஙள சயங 


நாற்பத்தெண்ணாயிரப்பட்டனுள்ளிட்டோமும் இவ்வனைவோரும் 
இங்காயனார் திருக்களர்முளைத்த உடையார் திருத்துறைப்பூண்டி 
யுடையார்கோயில் மடபதி திருத்துறைப்பூண்டியுடையானாந் திரு 
மாளிகைப்பிச்சர் பக்கல் நாங்கள் உடையார் திருக்களர் விளக்கெரி 
க்கைக்குக்கொண்டகாசு - +- ய -இக்காசு அறுபதுங்கைக்கொண்டு 
ஆண்டுதோறும் வந்த பொலிசைகொடுத்த உழக்கு எண்ணெய்கொ 
ண்டு எரிக்குந் திரு நந்தாவிளக்கு சந்திராதித்தவரை எரிக்கக்கட 
வோமானோம் இவ்வனை வரும் . 
மஹாமண்டபம் தென்பக்கம் வாசற்கீழ்பால் திரணைவரி . 

9. ஸ்வஸ்திஸ்ரீ மஹாமண்டலேசுவரன் ஆரிய ராஜவிபாடன் 
பாஷைக்குத் தப்புவராதகண்டன் மூவராயகண்டன் பூர்வ தக்ஷிண 
பச்சிம ஸமுத்திரா திபதி ஸ்ரீ விருப்பண்ண உடையார் பிருதிவி 
ராச்சியம்பண்ணியருளாவின்ற சகாப்தம் 

மேல் 
செல்லாநின்ற சார்வரிவருஷத்து மகரநாயிற்று பூர்வபக்ஷத்து உத் 
திரமுந் துவாதசியும்பெற்ற வெள்ளிக்கிழமைநாள் திருக்களர்உடை 
யார் அடைந்தார்க்கருள் செய்த நாயனார் திருவாய்மலர்ந்தருளி சண் 
டேசுவரத்திருமுகக்காணி கொடுத்தருளின இக்கோயிலுக்குப் பூர் 
விகக் காணியுடையவர்கள் பூரு வீகண்கணைத்தரும் ? இல்லாத தொழி 
லாளியில் இந்த நாளில் இக்கோயிலுக்குப் பூஜகர்இன்றி வீரப்பிர 
தாபவளநாட்டு திரிபுவனமாதேவியில் லாரவாஜி விநாயீஸ்வா 
முடையான் விவொனபண்டிதன் மன்றிற்குனிக்கும் பெருமா 
ளுக்கு பூசைக்காணியும்சைவாசாரமைக்கும் கொடுத்தருளினபொன் 
இருபதும் இவனுக்குக்கொடுத்தருளினமனையாவது சந்திக்குக் 
கீழைச்சரகில் தலையில் வாஸ்து முடிந்தமனையும் இம்மனைக்குரித் 
தான மற்றுமுள்ள பிராப்தியும் சந்திராதித்தவரையும் பெறக்கடவ 
னாகவும் ; இந்தக்காணியும் மனையும் இவனுக்கு தானாதிமனவிற்று 
ஒற்றிக்கிரையங்களுக்கு உரித்தாகக்கடவதாகவும் . இப்படிக்குச்சண் 
டேசுவரநாயனார் திருமுகங் கொடுத்தருளினது . ஸ்வஸ்திஸ்ரீ. 

மஹாமண்டபம் வடபுறம் வெளிப்பக்கம் . 
10. ஸ்வஸ் திஸ்ரீ திரிபுவன சக்கிரவர்த்திகள் ஸ்ரீ ராஜராஜ 
தேவர்க்குயாண்டு ஆறாவதின் எதிராமாண்கிளால் எயகல் இராஜே 
ந்திரசோழவளநாட்டுப்புறக்க ரம்பைநாட்டு பிரம்மதேயம் ஸ்ரீகுலோ 

3 


18 


திருக்களர் . 


த்துங்க சோழச்சதுர்வேதிமங்கலத்துப் பெருங்குறிப் பெருமக்கள் 
எழுத்து இந்நாட்டு நென்மலிநாட்டுத் திருக்களரில் உடையார் முளை 
த்த நாயனார்கோயில் தானத்தார்கண்டு இந்நாயனார்கோயில் ஆனாய 
மாக நாகங்குடையார் மண்டையாழ்வார் எழுந்தருளுவித்த உடை 
யார் திருவாலவாயுடையார் உலகுடையபெருமாள் திருமேனி கல் 
யாணத் திருமேனியாகவும்தா 8 )ுவ JF ஹி தமாகப்? பூசைகொ 
ண்டருளவும் இந்நாயனார்க்குபூசைக்கும் திருவமுதுபடிக்கும் உடலா 
கப்பெரியதேவர்க்கு முப்பத்தொன்பது ஸபையார்க்கு ? கருணாகரப்பி 
ரியன் அனுபோகம் எழுதி ஸபாவினியோகத்துக்குடலாக இவன்கா 
ட்டின நெல்லாலடக்கிலே இவ்வூர்ப்பிடாகை திருச்சிற்றம்பலநல்லூ 
ரில்காவனூர்கிழவன் ஆட்கொண்டான் முளைத்தான் பக்கல் இக்காய 
னார் திருநாமத்துக் காணியாக விலைகொண்ட பிரமாணப்படி ஸரஸ் 
வதிவதிக்குக்கிழக்கு இராஜாதிராஜ வாய்க்காலுக்குத் தெற்கு டூயசு 
சதுரத்துண்டத்து கண்டெதுஉட்பட நிலம் மூன்றுமாமுக்காணிமுந் 
திரி ; இதில் தென்கிழக்கடைய குளமும் கரையும் நிலங்கலந்தவாற்றா 
ல் நீர்நிலை செம்பா தி உட்பட நிலம் ( 2 ) நீக்கி நிலம் மூன்றுமாவாரை 
முந்திரி ; + . சதுரத்து வடமேற்கடைய நிலம் ( ப ) இதில் வடக்கடை 
ய அரைமாமுந்திரியின் கீழரையே இரண்டுமாவும் ஆ நிலம் 
நாலுமா அரைக்காணியின் கீழரையே இரண்டுமாவினால் தரப்படி 
மடக்கு நிலம் அரைக்காணி இம்மடக்கு நிலம் அரைக்காணியும் 
இவ்வாண்டு பசானமுதல் இந்நாயனார்க்கு சந்திராதித்தவரையும் 
இறையிலியாகக் கொடுத்தோம் ; இம்மடக்கு விலம் அரைக்காணியும் 
இந்யோகப்படியே கல்வெட்டிக்கொள்ளப்பண்ணுகவென்று எழுதி 
ஊர்க்கணக்கு கருணாகரப்பிரியனும் பெருங்குறிப்பெருமக்களும் 
எழுத்திட்டது . 

இதன் கிழக்கு . 
11. ஸ்வஸ்தி ஸ்ரீ கோ மாறவன்மா திரிபுவனசக்கிரவர்த்திகள் 
குலசேகரதேவர்க்குயாண்டு சக - வது பங்குனிமாதம் மூன்றாந்திய்தி 
நாள் இராஜேந்திர சோழவள நாட்டுப் புறங்கரம்பை நாட்டு அகரம் 
பிரும்மதேயத்தாரும் நாட்டாரும் எழுத்து : இந்நாட்டு எழுக்குடிமக்க 
ளுக்கு நாற்பத்தொன்றாவது முதல் உடைமையும் கூட்டும் வர்க்கமும் 
கொள்ளும்படிக்கு எழுபத்தொன்பது வளநாட்டுப் பதி னெண்பூமிப் 


சிலாசாதனங்கள் . 


19 


பூம்புகாரகர் கற்பகச்சமையச் சக்கரவர்த்திகளுக்குக் கல்வெட்டிக் 
கொடுத்தபரிசாவது களப்பாள் அகரம் ஸ்ரீ சுத்தவல்லி சதுர்வேதி 
மங்கலமும் முடிவழங்குசோழசதுர்வேதிமங்கலமும் சயக -வது முதல் 
கொள்ளும்படி புறக்கடமை , மாத்தால் தருக்கும் ஒரு பூ குடிப்பற் 
றுக்கும் ஒருபணமும் மறுவுக்கும் குடிக்கடையீட்டுக்கும் அரைப் 
பணமும் (நாட்டுகள் வர்க்கத்துக்கு மாக்கலமும் புறவெட்டி கொட் 
டைக்கூலியுள்பட கார்மறுவும் ஒரு பூ குடிப்பற்றுக்கும்மாத்தால் கல 
நெல்லும் கொடுத்து முதலான நெல்லுக்குப் பிடாகை தோறும் கை 
விலைப்படிக்கு நாடோறும் தரவெழுதவும் , இப்படிச்செலவானபண 
த்துக்குப் பணமொன்றுக்கு நானாழி- உ படித்துக் கணக்குப்பார்க்க 
வும் , கணி காணி பிலத்துக்கு நிலத்துக்குப்பொ...... லமாத்தால் 
நாலில் ஒன்றுகழித்து மேல்வாரத்துக்கூட்டி மேல்வார ஐ பெருங் 
குடிகள் விலக்கவும் ; நெட்டாள் ஊணோபாதிப்படியும் சயகவது 
வரை கணக்குப்பார்த்து உடையத்தலையகங் கூட்டாமல் கணக்குப் 
பார்த்துத் தொகையீடுதரவும் ; மனைப்பணம் மாப்பணத்துவரவும் 
ஆண்டுதோறும் வைக்காமல் இதநோக்கையீடுதரவும் ; ? நாட்டுச்சம் 
மாதந்தவிரவும் ; அடைப்பு கொரடு ஒழியவும் ; படையலனவுடன் அந் 
தாதொழியவும் இதன்வகையும் துண்டத்தூர்வகையும் நாணலூர் 
வகையும் வரிசையுற நலத்துக்கு அணியலிலத்துக்கும் தணக்கும் ஒரு 
பூ . குடிப்பற்றுக்கும் குடிமைக்கும் மாத்தால் ஒருபணமும் பணமாக் 
கொள்ளவும் , மறுவுக்கும் கடையீட்டுக்கும் குடிமைக்கும் மாத்தால் 
அரைப்பணமும் கொள்ளவும் . இவை திருச்சிற்றம்பலமுடை 
யான் பட்டர் எழுத்து . இவை நாரசிங்கன் திருச்சிற்றம்பலபட்டர் 
எழுத்து . 

பெரும்பலமருதூர்வகைக்கு சயக -வது கார்முதல் வரிசைப்படி 
யும் புளளிப்படியும் மேல்வாரமுதலாய நெல்லுக்குக் கலத்துக்கு நா 
வாழி நெல்லு கொள்ளப்புறக்கடமைக்குக்காருக்கும் ஒரு பூவுக்கும் 
மாத்தால் ஒரு பணங்கொள்ளவும் ; மறுவுக்கும் கடையீட்டுக்கும மாத் 
தால் அரையாக வந்தபாரங்கொள்ள அரிசியெடுத்த ஆளுக்குச்சாதம் 
செலவிடவும் ; படையிலன் வழிக்கூடாதொழிய இந்நாடி மற்றுள்ள 
வை மற்றுள்ளவகைக்கு அற்றபடி . இவைசிங்கப்பிரான் பட்டார் 
எழுத்து . 


20 


திருக்களர் . 

. 


சிங்கப்பிரான்பட்டர் காணித்தொகை மாப்பணம் மனைப்பணம் 
வேலிப்பணம் மடம் யேறப்பட்டனவும் தவிர துண்டத்தூர் அங்கரா 
யர்பற்றும் ஆனாங்கூர் உடையார் பற்றும் சயக -வது கார்முதல் கொள் 
ளும்படி மாத்தால் கலம் கொள்ளக்குடிமைப்பணம் காசு ஒன்று 
படி - உ . பணம் மூன்று மறுவுக்கு அரைப்பணமும் புறக்கடமைக் 
குடியீட்டுக்கு அரைப்பணமும் வர்க்கத்துக்குக்கொள்ளக் கண்காணி 
த்து நிலத்துக்கு நாலில் ஒன்றுவா ரமிடவும் ; நெல்கூட்டு வர்க்கம் 
முன்பணங்கொடுத்துக்கொள்ளவும் ; இப்படிக்கூட்டின நெல்லுகள் 
வாசிக்குக் கலத்துக்கு முந்நாழிநெல் கூட்டிக்கொள்ளவும் ; மறுவு 
மொருபூவும் காணித்தொகை நெல்மாத்துக்கொள்ளவும் ; பற்றாதலில் 
த்துக்குக் கண்காணித்து நாலில் ஒன்றுவா ரமிடவும் ; இந்நிலத்துக்கு 
குடிமை கூட்டுவன தவிரவும் ; குடி யுடன்படப் புள்ளிபார்த்தலிலத் 
துக்குச் செய்த்தலையிலே புள்ளிக்கையீடு எழுத ; வரிசைப்படி நிலத் 
துக்கு வரிசைபேசி அடைஒலை எழுத ; குறைந்த ஊர்கள குடிமைப் 
பணம் குறைந்தபடி கொள்ள ; நாள் வட்டம் கைவிலைவிற்றபடி தரவெ 
ழுதித்தர ; நெட்டாள் கணக்குக் குடிமகன் ஊணோபாதிப்படக்கிடந்த 
சிகை அகத்துண்டம் கட்டாதொழிய ; ஆண்டுதோறும் ஆனிமாத 
த்தே நேரக் யீைடுகொடுக்க ; ஊர்வழிவனையில் புனைக்கொள்ளா 
ப்புறப் புனைக்கொள்ளாதொழிய . இப்படிக் கண் நீர் சிங்கபிரான்எழு 
த்து ஸ்ரீகர்னபட்டர் எழுத்து தருவுடையமருதுடையான்பட்டர் எழு 
த்து அங்கராயர் எழுத்து ஆனாங்கூருடையார்எழுத்து . 

நத்தவகை காணித்தொகையுள் பட ஊர்கள் வரிசைப்படியும் மதி 
( ப்புப்ப ) டியுங் கண்காணிப்படியும் மேல்வா ரமுதலான நெல்லும் கூட் 
டுவதுக்கு மாத்தால் கலமாக வந்த நெல்லும் இப்படி முதலான நெல்லு 
க்குகலத்துக்கு முந்தாழியாகவாசி நெல்லுங்கூட்டிக்கொள்ள ; காரும் 
ஒருபூவும் பயிர் செய்த நிலத்துக்கு குடிமைக்கு முக்காலாகவந்த பணம் 
பணமாக்கொள்ளவும் ; செலவுக்குக் கைவிலை விற்றபடியே தான்வட் 
டம்தரவும் , கைச்சாத்துப்பெறவும் ; ஆண்டுதோறும் உறுதிமுறிபெற 
வும் ; புறப்புணைகொள்ளுவதொழிய; ஊர்சேரப்புணைகொள்ள ; குடி 
க்கடையீடு கடையீட்டுப்படிசெய்ய ; நீக்கின்ற உபா திகழித்து . 
இப்படிக்கு சிங்கப்பிரான் பட்டர் எழுத்து . ஸ்ரீகர்னபட்டர் எழுத்து . 
ஒன்புரை வரதராஜப்பட்டர் எழுத்து . விக்கிரமபாண்டிய பிரம 


சிலாசாதனங்கள் . 


. 


21 


ராயர் எழுத்து . னெயசிரம்பட்டர் எழுத்து . எழுதூன்ற வரதராஜ 
ப்பட்டர் எழுத்து . 

மனைப்பணத்தொகை வரிசைப்படி விலத்துக்கும் உடன்வார்ப் 
புள்ளிபார்த்த விலத்துக்கு மேல்வா ரமும் குடிமைக்குமாத்தல் காரு 
ம் ஒருபூவும் குடிக்கடமைக்கு மறுவுக்கும் மாத்தால் அரைப்பணமும் 
குடிக்கடையீட்டுக்கு அரைப்பணமுங்கொள்ளவும் , இப்படிவந்தபண 
த்துக்கு நெல் கூட்டாமல் பாகமாகக் கொள்ளவும் ; கூட்டுவர்க்கத்துக் 
கு மாத்தால் கலநெல்லுக்கொள்ளவும் ; இப்படி முதலான நெல்லுக்கு 
கலத்துக்கு நானாழியாக வந்த நெல்கூட்டிக்கொள்ளவும் ; காரும் மறு 
வும் ஒருபூவும் குடியுடன்படாத நிலத்துக்கு கண்காணித்து நாலில் 
ஒருவாரமிடவும் இந்நிலத்துக்கு குடிமை கூட்டுவது தவிரவும் ; 
மாப்பணம் , ஊர்ப்பணம் , பணவட்டம் , வேலிப்பணம் நாட்டு - ச மாத 
மற்றும் எப்பேர்ப்பட்டவர்க்கமுத்தவிரவும் ; குடியுடன்பட உடன்வர 
ப்படாதவிலத்துக்கு செய்த்தலையிலே புள்ளித்தரவுஎழுதயும் ; கை 
விலைவிற்றபடி விலைபேசத்தரவெழுதவும் ; விதைமுதலிட்டது முதல் 
கொள்ளவும் , அரிசிகுற்றவேண்டில் கருவூலச்செலவிடவும் ; ஆண்டு 
தோறும் நெல்தரவெழுதவும் ; வரிசைகிலத்துக்கு வரிசைபேசி 
அடையோலை ெபழுதவும் ; ஊர்தோறும் வனையில் புனைகொள்ள 
வும் ; புறப்புனைகொள்ளாதொழியவும் ; சயக -வது கணக்குக்கார்வ 
ரைபார்த்து ஏற்றமுள்ளது அக்கணத்தே செலவிடவும் ; நெட்டா 
மத்தேவை ஊணோபாதி கொள்ளவும் ; தமக்கிடையீட்டுப்படி கொ 
ள்ள ; குடிமைக்கு அரைப்பணங்கொள்ள ; கூட்டுவர்க்கத்தவர் . இப்ப 
டிக்குக்கண்டு சிங்கப்பிரான்பட்டர் எழுத்து . இவை கிருஷ்ணப்பட் 
டர் எழுத்து . இவை திருவிடைமாரன்பட்டர் எழுத்து . இவை நல்லூர் 
பெரும்புறக்கடன்பட்டர் எழுத்து . இவை காமடி செட்டுசோங்கமன் 
பட்டர் எழுத்து . இவை இராயுரிக்கோட்டை திருவரங்க ராயபட் 
டர் எழுத்து . 
இதன்கிழக்கு சோபனமண்டபம் வடபுறம் வெளிப்பக்கம் . 

12. ஸ்வஸ்திஸ்ரீ கோக்கட்பன்மரான திரிபுவனசக்கரவர்த்தி 
கள் ஸ்ரீலஸ்ரீ வல்லபதேவர்க்குயாண்டு இருபத்தஞ்சாவது மேஷ 
நாயிற்று பூர்வபக்ஷத்து ஏகாதசியும் சனிக்கிழமையும் பெற்ற மகத்து 
காள் பாண்டிமண்டலத்து மிழலைக்கூற்றத்துத் தெக்கூருடையான் 


22 


திருக்களர். 


சோழமண்டலத்து இராஜேந்திர சோழவளநாட்டுப் புறங்கரம்பை 
நாட்டுத் துண்டத்தூர்வகையில் செந்திக்கோட்டமானபஞ்சநதவாண 
நல்லூர் , வேங்கூர் , நத்தவகையில் பள்ளிச்சந்தம் , திருக்களர்ப்பற்றிற் 
சேர்ந்த பண்ணியூர் , பரம்பைக்குடி , இக்காணியுடைய உடையான் 
அழகிய திருச்சிற்றம்பலமுடையார்க்கு அகம்புடையாள் கண்ணுடை 
நாச்சியோக ...... . டாழிநாட்டு அரசு வரகூருடையான் , னெக்குந் 
தேவர் சொக்கநாயனார் விசையகண்டகோபாலற்குக் காணிவிபரப் 
பிரமாணம்பண்ணிக்கொடுத்தபரிசாவது : - முன்னாள் இராஜரான 
வீரபாண்டியதேவர் துலுக்கருடன் வந்தநாளிலே தெக்கூருடையா 
ரும் இவருடைய தம்பிமாரும் அனைவரும் அடியாளற்றும் செத்துங் 
கெட்டும் போய் அலைந்து உள்ளம் வெள்ளத்தாலும் கலக்கத்தாலும் 
பாழுமாய் இருக்கிற அளவிலே எங்கள் முதலியார் சூரியதேவர்கா 
ணியாட்சி விடாமல் நன்று நடத்திப்போகிற அளவில் பண்ணியூரி 
லே சிதையுண்டென்றும் இதுதரவேணுமென்றும் புது ஆருடையார் 
குலசேகரப்பிரமராயர் காரியத்துக்கு வந்த நென்மலியுடையாரும் 
திருக்கைவேலுமுதலியாரும் கிளிஞலூர்கிழவரையும் இவர்களைச்சா 
மந்தனார் காரியப்பேரழைத்துக்கொண்டுபோய் காணிக்கைதரவே 
ணும் சூரைவரி தரவேணுமென்றும் , சிதையுட்பட எண்ணூறுபணம் 
தரவேணுமென்றும் , இவர்களைச்செல்கலிலே கொண்டு போயறையி 
லே வைத்து எங்கள் முதலியார் சூரியதேவரை உம்முடையபேரால் 
கோட்டகத்துக்கும் உங்கள் மருமகனார் தாயமங்கலமுடையார் செல் 
வப்பிள்ளையார்பேராலே பள்ளிச்சந்தத்தில் ஒன்று பாதிக்கும் வேங் 
கூரில் நிலவிழுக்காட்டுக்கும் ஆக இரு நூறுபொன்னு . ஆயிரம்பொ 
ன் யார் இவர்சகாயம் புதுவூடையார் எண்ணூறுபணமும் கிளி 
ஞலூர் கிழவர்பேராலே ஆயிரம்பணமும் குளத்தூருடையார்பேருக் 
கும் எங்கள் பேருக்கும் ஆயிரம்பணமும் கோட்டகம் பள்ளிச்சந்த 
ஊர்களாலே எண்ணூறுபணமும் ஆக எங்கள் பேராலே ஆயிரத்தெ 
ண்ணூறு என்றும் மற்றுள்ளபேர்களாலுள்ள பணமும் ஆக இப்பண 
த்துக்குப்பொருள் முன்னிலை இட்டுப்போய் இப்பணமுதலாக்க வே 
ணுமென்றபடியாலே இந்தப்புது ஆருடையார் கிளிஞலூர்கிழவர் குல 
சேகரப்பிரமராயர் காரியப்பேர் திருநெல்மலியுடையார்க்கும் எங் 
கள் முதலியார் சூரிய தேவரைப்புணைக்கொண்டு இவர்களையும் பே 
ராளருடனே காட்டிக்கொடுத்து இவர்களும் தங்கள்காணியும் பண 


அநுகூலச்சருக்கம் . 


23 


ங்களும் விற்றுத் தங்கள் பேரால் காணிப்பணம் சிலவிறுத்தவளவில் 
சென்று புணைக்கழியாதபடியாலேயும் எங்கள் பேராலுள்ள பணமும் 
வாணாத ராயர்பேரால் முன்னிலைப்படியே இவரும் எங்களைக்கொண் 
டே சிலவிறுப்பித்து இருஞ்சிதையும் எங்கள் முதலியாரை உம்மு 
டையவழியாக விட்டு அவர்களைக்காட்டித்தந்துபோமென்று நெடு 
நாள் படவிடாதொகையில் இவரும் காவலாகச்சிறையில் இருந்து 
மேல்சித்தப்படி . 

* இவ்விடத்தில் பொருத்தமாகத்தோன்றாதவிபரம் திருப்ப 
ணியில் பிரித்து வேலைசெய்திருப்பதால் தவறுண்டிருக்கலாமென 
நினைக்கக்கூடியதாகவிருக்கிறது . 

குறிப்பு - அநேக சாதனங்கள் அழிப்பட்டும் , திருப்பணியில் 
பலவிடங்களில் பிரித்துவைத்துக் கட்டப்பட்டும் . சிதைவுற்றமை 
யால் முற்றும் எடுத்தசசியற்றக்கூடவில்லை . 


கணபதி துணை . 

திருச்சிற்றம்பலம் 
திருக்களர்ப்புராண வசனச்சுருக்கம் . 

முதலாவது 
அங்கூலச்சருக்கம் . 


உலகமெல்லாம் படைத்தருளிய பிரமாவின் புத்திரரிற் சனற் 
குமார முனிவரென்பவர் ஓர் ஆசிரியர் முகமாகச் சிவதலமான்மியங் 
கேட்டுப் பிறவித் துன்பம் நீக்கக்கருதி , ஸ்ரீகைலாஸமலைக்குச்சென்று 
திருநந்திதேவரைத் தரிசித்துத் , தன் உள்ளக்கருத்தை நிகழ்த்திய 
வளவில் நந்திதேவர் மகிழ்ந்து நின்போலும் சிவபக்தியுடையவர்க்கே 
அத்தகைய மான்மியத்தைக் கூறவேண்டுமாதலால் யான் அறிந்தவற் 
றைச்சொல்லக் கேட்பாயாக ; 

சம்புத்தீவத்து விளக்கமுற்ற சிவதலங்கள் பலவற்றுட் சிறந்த 
தலங்கள் நூற்றெட்டென்பர் ; அவற்றுள்ளுஞ்சிறந்தன அறுபத்தெ 
ட்டுத் தலங்களாகும் ; இவ்வறுபத்தெட்டனுள் சிவபிரான் திருநட 
னம்புரிந்தருளிய தலங்கள் எட்டென்பர் ; அவ்வெட்டுத்தலங்களுள் 
பாரிசாதவனமான்மியத்தைக் கூறுகிறேனென்று சொல்லலுற்றனர் . 


2-4 


இரண்டாவது பாரிசாதவனச்சருக்கம் . 
- மகாநதி ஏழனுட்சிறந்த காவிரிந்தியின் தென்பால் ஆரூரென் 
னுந் திவ்யக்ஷேத்திரத்திற்கு நிருதித் திசையிலுள்ள இத்தலத்தில் 
முன்னம் துருவாசமுனிவர் தேவருலகத்திலிருந்து பாரிஜா தவிரு 
க்ஷத்தைக் கொணர்ந்துவைத்து வளர்த்து அதன்கீழ்பால் ஒருதடாக 
முண்டாக்கி அத்தடாக மிருத்திகையைச் சிறிதெடுத்து முற்கூறிய 
பாரிஜாததருமூலத் திட்டு இலிங்கவடிவமாக அமைத்துப் பூசித்துத் 
துதித்தலும் முழுமுதற்கடவுள் அவ்விலிங்கத்தினின்றுந்தோன்றிக் 
காட்சி கொடுத்தருளி எனக்கு வேண்டுவனவற்றைக் கேளெனத் 
துருவாசமுனிவர் துதித்து எந்தாய் ! யான் பிறரைச்சபித்தால் , 
எனக்குத் தவம்மிகும்வண்ணம் வரந்தந்தருளென அங்ஙனமே கொ 
டுத்து அடைந்தார்க்கருள் செய்யுநாயனாராகிய சிவபெருமான் இலிங் 
கத்துள் மறைந்தருளினர் . அதுமுதல் இத்தலத்திற்குப் பாரிசாத 
வனமெனப்பெயராயிற்று . 

பின்னர் துருவாசமுனிவர் கட்டளைப்படி மயனென்னுந் சேவ 
தச்சன் ஆகமவிதி வழுவாது , சிவபெருமானுக்கும் அம்பிகைக்கும் 
மற்றப் பரிவாரதேவர்களுக்கும் அவ்வவர்க்குத் தக்கபுடி ஆலயங்களும் 
மேல்பால் நிருத்தசபையும் அவ்வவ்வாலயங்களுக்குரிய பிம்பங்களும் 
துவசத்தம்பம் , மகாரதம் முதலியனவும் அமைத்து முனிவரிடம் 
விடைபெற்றுத் தன்னிடஞ்சென்றனன் . 

துருவாசமுனிவர் மயனாலமைத்தபிம்பங்களை அவ்வவற்றிற்கு 
ரிய ஆலயங்களில் பிரதிஷ்டித்து எம்பெருமானுக்கும் பரிவார தேவர் 
களுக்கும் சித்திரை மாதத்தில் உற்சவம்புரிந்து துதித்தலும் கருணை 
யங்கடலாகிய சிவபெருமான் திருவருள்சுரந்து தோன்றி பினக்கு 
இன்னம் யாது வேண்டுவதென முனிவர் பலகால் வணங்கித்துதி 
த்து இச்சபையின்கண்ணே யான் கண்டுய்ய நடனம்புரிந்தருள வே 
ண்டுமெனப் பரமபதி முனிவ ! கந்தமாதனமலையிலிருக்கின்ற அறு 
பதினாயிர முனிவரும் என்னைத்தரிசனம் செய்யும் பொருட்டு பாத்ம 
கற்பத்தில் இங்குவருவார்கள் அவர்களுக்கும் எனக்கும் குமாரக் 
கடவுளால் உபதேசஞ்செய்விக்கப்படும் . அப்பொழுதுயாம் நடனக் 
காட்சியளிப்போமென்றுரைத்து மறைந்தருளினார் ; முனிவரும் எம் 
பிரானைப்பூசித்துக்கொண்டு அத்தலத்திலேயே இருந்தனர் . 


புராணவசனச்சுருக்கம் . 


25 


மூன்றாவது நிருத்தச்சருக்கம் . . 


வியாஸர் முதலாகச் சங்கு ஈறாகச் சொல்லப்பட்ட முனிவர்யா 
வரும் முக்கட்பெருமான் துருவாசமுனிவருக்கு அருளிச்செய்தமை 
யறிவுற்றுத் தாங்களும் அக்காட்சியைப் பெறவிரும்பிப் பாரிசாதவன 
ம் வந்து அதன் ஒருகுரோச எல்லைக்குள் ஆங்காங்கு வைகித் தங்கள் 
தங்கள் பெயரால் இலிங்கம் ஸ்தாபித்துப் பூசித்துறையுங்காலை மே 
ற்கூறியபடி பாத்மகற்பம்வருதலும் கந்தமாதனத்து அறுபதினாயிர 
முனிவர்களும் பாரிசாதவனம் வந்து துருவாசமுனிவரைப் புகழ்ந் 
தேத்தி அத்தலத்திலே தங்கினார்கள் . அப்போது திருத்தசபையின் 
கண்ணே ஸகலதேவரும் கொண்டாடக் கருனை மூர்த்தியாகிய சிவ 
பெருமான் பிரமதாண்டவமென்னும் திருத்தனம் புரிந்தருளினார் 
பின்னர் குமாரக்கடவுள் துருவாசர்முதலிய முனிவர்களுக்குப் பஞ் 
சாக்ஷரமந்திரோபதேசமும் அதன் மகிமையும் புகன்றருளினாரென் 
று சொல்லி அப்பால் திருக்களர்த்தலமகிமையைச்சிறிது கூறியரு 
ளினார் . 

நான்காவது பஞ்சாக்ஷரச்சருக்கம் . 
னற்குமாரமுனிவர் ஐய ! கந்தமாதன முனிவர்களுக்கும் துரு 
வாசமுனிவருக்கும் அறுமுகப்பிரான் உபதேசித்தருளிய பஞ்சாக்ஷர 
மந்திரத்தின் பேதங்களும் அவற்றாற் பெறும் பயன்களும் அடியேற்கு 
ச்சொல்லியருள வேண்டுமென நந்திதேவர் முனிவ ! அம்மந்திரம் 
ஐவகைப்படும் . அவையாவன : 

( க ) சுத்த பஞ்சாக்ஷரம் 5. ( உ ) அதனோடு பிரணவஞ்சேர்ந்தது 
6. ( ஈ ) அவற்றோடு ஸம் , யம் , சேர்ந்தது -8. ( ச ) ஷ ஸம் யம் 
இரண்டுதரம் சேர்த்துக்கூறப்படுவது -10 . ( ரு ) ஷை மூன்றுதரம்சே 
ர்த்துக்கூறப்படுவது 12. இவை முறையே ( க ) மோக்ஷமளிப்பதும் 
( உ ) போகமோக்ஷமளிப்பதும் , ( ஈ ) காமியம் தருவதும் , ( ச ) வறுமை 
முதலாயின தவிர்ப்பதும் , ( ரு ) நன்மைபயந்து வசீகரமாக்குவது 
மாம் . ( இவற்றின் தியானமுதலியவற்றின் விரிவை க 0 - முதல் 
கச - வரையிலுள்ள செய்யுட்களிற்காண்க .) இனி யந்திரம் சொல்ல 
ப்படுகிறது . மத்தியில் ப்ரணவத்தையெழுதிச்சுற்றிச்சதுரமாக இ 
ரேகை கீறி இதனைச்சூழச்சந்திரபீஜமாகிய ( 03 ) என்ற அக்ஷரத்தை 


26 


திருக்களர்ப்புராணம் . 


வரைந்து அவற்றின் பல்சுற்றிலும் ( ஸௗ ) என்ற கலா பீஜத்தையெழு 
தி அங்கலாபீஜத்ரை சூழ 10 முதலிய முக ) எழுத்துக்களை (இது 
மாத்ருகை ) எழுதி அவற்றைச்சூழ மீட்டும் கலாபீஜத்தையெழுதி 
அவற்றைச் சூழப்பிரணவஞ்சேர்ந்த பஞ்சாக்ஷரத்தையெழுதி அவற் 
றைச்சூழ ஹீ (இது மாயாவேஷ்டனம் ) என்ற அக்ஷரத்தைவரை 
ந்து அமைப்பது பஞ்சாக்ஷரத்துக்குரிய யந்திரமாகும் . இவ்வியந்தி 
ரத்தைத் தங்கத்தகடு , வெள்ளித்தகடு , பூர்ஜபத்திரம் இவற்றிலொ 
ன்றில் மைத்து அணிந்துகொண்டு சந்தியாவந்தனம் செய்யத் தீ 
வினையனைத்தும் நீங்குமென்பர் . இத்தகைய பஞ்சாக்ஷர உபதேசம் 
பெற விரும்புவோர் திருக்களரில் விளங்கும் குமாரக்கடவுளைப்பூசி 
த்து உபதேசமபெறவேண்டும் ; இம்மந்திரத்தைப் பரமபதியாகிய 
முக்கண்மூர்த்தி முருகவேளுக்கு உபதேசித்தனர் . அவர் இம்மந்தி 
ரத்தை ( 2 ) தம 15 விரித்து முனிவர்களுக்கு உபதேசித்தருளி 
னார் ; அவையெல்லாம் விரிப்பிற் பெருகுமாதலின் அவற்றிற்சிறிது 
எனக்குச்சொன்னேன் ; அம்மந்திரததைத் திருக்களரில் எர்பிரான 
சாதியிற் செபித்தால் அதனாலுண்டாகும் பலனுக்களவில்லை. இன் 
னமும் கேட்பாயாகவென்று மாலாதாரகன் சரித்திரத்தைச் சொல் 
லத்தொடாகினா, 

ஐந்தாவது மாலாதாரகச்சருக்கம் . 
முன்னொருகாலத்து ஒன்பது வருஷம்வரையில் மழைபெய்யா 
மல் உலகமெங்கும் பஞ்சமுண்டாகியது ; வற்கடமிகு தியாற் பாரிசாத 
வனேச்சுரருக்குப் பூசைமுதலியன இன்றி அக் கடவுளாலயமுஞ் 
சிதைவுற்றது . அக்காலத்தில் ஆங்காங்குப் பற்பலவேடாகள் கொள் 
ளை கொண்டு உயிர்வாழத்தொடங்கினார்கள் ; அவர்களுள் ஒரு 
வேடன் எவ்விடத்துங் கரவுசெய்து வரும்பொழுது எதிரிலே 
தோன்றிய இப்பாரிசாதவனம்புகுந்து பலமிருகங்களைக் கொன்று 
வேட்டையாடிவருவோன் அங்குச்சிதைவுற்றிருந்த அவ்வாலயத்தை 
நோக்கி அன்றிரவு அங்கேதங்குவதற்கு அனைத்துச் செல்லும்பொ 
ழுது இடையில் எதிர்ப்பட்ட சோலையிலுள்ள மலர்களைக்கொய்து 
ஒருமாலைதொடுத்து அதனைத்தான் சூடிக்கொள்ளக்கருதிக் கையிற் 
கொண்டு சென்று அவ்விடத்தில் வைத்தலும் , வைத்தமாலையின்கீழ் 
மறைந்திருந்த எம்பிரான் திருவுருவத்தின் மீது சூடியது போலாயி 


வசனச் சுருக்கம் . 


27 


ற்று ; அவ்வேடன் அன்று அங்கே தங்கி மற்றைநாள் தன்னூர்சென்று 
சிலநாளிலுயிர் துறந்து ஈசனுக்கு மாலையணிந்ததன் பயனால் கலிங்க 
தேயத்தரசனுக்குப் புத்திரனாகப்பிறந்து மாலாதாரகனெனும் பெய 
ரோடு முன்னுணர்ச்சியும் பெற்று வளர்ந்து அரசமாதைமணந்து நா 
ன்கு புத்திரரைபெற்று முன்னவனுக்கு அரசளித்துத் தான் வேண் 
டும்பொருளோடு பாரிசாதவனம்புகுந்து ஆலயத்தைப் பண்டுபோற் 
புதுப்பித்துப் பூசனைகளைக் குறைவறகடத்தி நெடுநாளிருந்து முத்தி 
பெற்றனன் . 

முனிவ ! மற்றொருகாலத்தில் இந்திரன் முதலாகிய தேவர்க 
ளும் வசிட்டாதிரிஷிகளும் அத் திருக்களரை அடைந்து ஐந்து கு 
ரோச எல்லைக்குள் தங்கி ஆங்காங்குத் தத்தம் பெயராலிலிங்கமமைத் 
துப்பூசித்துப் பேறுற்றனர் . 

தீர்த்தநாமம் . 
திருக்களரெல்லைக்குள் ஒருசிறியகுழியில் நீரிருந்தாலும் அந் 
நீர் கங்கையினுஞ் சிறந்ததாகும் . சந்நிதியில் துருவாசமுனி உண் 
டாக்கிய தடாகத்தை உலோக்கியதீர்த்தமென்ப ; அத்தீர்த்தம் மிகு 
ந்த சிறப்புடையது . 

ஆலயத்துக்குத்தென்பக்கத்தில் பிரமதீர்த்தமென்றோர் தடாக 
முண்டு ; இத்தீர்த்தத்தில் பண்டு அநேகமுனிவர்மூழ்கி நற்கதியைப் 
பெற்றனர் . 

ஆலயத்துக்கு மேலைப்புறத்தில் உருத்திரதீர்த்தமென்றோர் 
தடாகமுளது ; அதனிற் கற்பாந்தத்தில் பற்பல உருத்திரர்கள் மூழ்கி 
நற்கதிபெற்றனர் . 

ஆலயத்துக்கு வடபால் ஞான தீர்த்தமெனப் பெயர் பெற்ற ஒரு 
தடாகமிருக்கிறது . அதனிலாடினோருக்கு ஞானமளிப்பதனால் அப் 
பெயர் பெற்றது . இத்தடாகங்களிலாடினவர் அடையும் பேற்றிற்கு 
எல்லையில்லையென்று அவற்றின் மகிமைகளையும் விரித்திக்கூறிப் 
பின்னர் மகாரதன் சரிதம் கூறத்தொடங்கினார் . 

ஆறாவது மகாரதன் புத்திரப்பேற்றுச்சருக்கம் . 
சனற்குமார ! பாண்டிநாட்டை அரசுபுரிந்த மகாரத பாண்டிய 
னென்பான் புத்திரப்பேறின்றிக் கவலையுற்று அமைச்சன் தருமகீர் 
த்திபால் நிகழ்த்த மந்திரி அரசே ! நீ கவலைகொள்ள வேண்டாம் 


18 


திருக்களர் . 


சோழநாட்டுள்ள திருக்களரென்னுந் தலத்தினை அடைந்து ஆங்கு 
ஆனந்தாடனமாடுங்கடவுளுக்குப் பூசைசெய்து வழிபடின் வினை 
த்தவனைத்துங் கைகூடும் ; முன்னர்யான் மகப்பேறின்றிக் கவன்று சு 
மந்து முனிவர் அநுக்கிரகித்தபடி அப்பதியை அடைந்து பூசித்து 
அப்பேற்றினை அடைந்தேன் ; நீயும் அவ்வண்ணமே புரிந்தருள்க 
வென அரசன் மகிழ்ந்து வேண்டும் பொருள் கொண்டு பரிவாரங்கள் 
சூழ்ந்துவர மனைவியோடு பிரயாணமாகிப் பல சிவதலங்களைத் தரிசி 
த்துச்சென்று திருக்களரினையடைந்து ஆக்கு மார்க்கண்டமுனிவர் 
கூறியவண்ணம் கடவுளை வழிபட்டுத் தானமுதலாயினவற்றைச் 
செய்துறையு நாளில் அரசன்மனைவி கருப்பமுற்று சுபதினத்திலி ரண் 
டு புத்திரரைப்பெற்றனள் , மன்னவன்மகிழ்ந்து அந்தணர்க்கு நித 
வழங்கிப் புத்திரர்க்கு முறையே சிவதத்தனென்றும் தேவதத்தனென் 
றும் பெயர்புனைந்து ஈச்சுரன் பூசைக்குவேண்டு விலமுதலாயினவற் 
றைக் கொடுத்துத் தன்னாடு புகுந்து வாழ்ந்திருந்தனன் . இத்தகைய 
பேறுபெற்றோரளவிலரென்றுரைத்தருளினர் . 

ஏழாவது தீர்த்தமான்மியச்சருக்கம். 
நந்திதேவர் இவ்வண்ணக் கூறுதலும் அயலிலிருந்த சூத 
முனிவர் சனற்குமாரமுனிவரைநோக்கி நந்தியெம்பெருமான்கூறி 
யவையன்றி இன்னம் தீர்த்தமான்மியமென்பதொன்றுண்டு . அதனை 
யானறிவேனென முற்கூறிய தீர்த்தங்களின் மான்மியங்களும் அவ 
ற்றிலாடவேண்டிய நாட்களும் ஆங்குச் செய்யவேண்டிய தானவியல் 
பும் அத்தீர்த்தங்களிலாடுதலாலெய்தும் பயனும் ஈசுரன்பூஜைவிசே 
ஷமும் அடியார்சிறப்பு முதலாயினவும் விரித்துப்புகன்றனர் . 


சுபமஸ்து . 


கணபதி துணை . 
திருஞானசம்பந்த சுவாமிகளருளிச்செய்த 
திருக்களர்த்தேவாரம் . 

பன் - சீகாமரம் , 


திருச்சிற்றம்பலம் 
நீருளார்கயல் வாவிசூழ்பொழி னீண்டமாவய லீண்டுமாமதிற் 
றேரினார் மறுகில் விழாமல்கு திருக்கள 
ரூருளாரிடு பிச்சைபேணு மொருவனேயொளிர் செஞ்சடைம்மதி 
யா ரலின் றவனே * யடைந்தார்க் கருளாயே . 

( க ) 
தாளின் மேலொளிநீறு தாங்கிய தொண்டர்வந்தடி போற்றமிண்டிய 
தாளினார் வளருந் தவமல்கு திருக்களருள் 
வேளினேர்விசை யற்கருள் புரி வித்தகாவிரும் பும்மடியவரை 
யாளுகந் தவனே யடைந்தார்க் கருளாயே . 

(2 ) 
பாடவல்லநன் மைந்தரோடு பனிமலர்பல கொண்டுபோற்றிசெய் 
சேடர்வாழ் பொழில்சூழ் செழுமாடத் திருக்களரு 
a டவல்ல நிமலனேயடி நிரைகழல்சிலம் பார்க்கமாநட 
மாடவல் லவனே யடைந்தார்க் கருளாயே . 

( ங ) 
அம்பினேர் தடங் கண்ணினாருட னாடவர்பயின் மாடமாளிகைச் 
செம்பொனார் பொழில்சூழ்ந் தழகாய திருக்களரு ( வர்க் 
ளென்புபூண்டதோர் மேனியெம்மிறை வாவிணையடி போற்றிநின்ற 
கன்புசெய் தவனே யடைந்தார்க் கருளாயே . 

( ச ) 
கொங்குலாமலர்ச்சோலைவண்டினங் கிண்டிமாமதுவுண்டிசைசெயத 
தெங்குபைங் கமுகம் புடைசூழ்ந்த திருக்களருண் 
மங்கை தன்னொடுங்கூடியமண வாளனேபிணைகொண்டொர்கைத்தல 
த் , தங்கையிற் படையா யடைந்தார்க் கருளாயே . 
* இக்கோயிலிலுள்ள சிலாசாதனங்களில் அடைந்தார்க்கருள்செ 
ய்யாநின்ற நாயனார் என்றும் அடைந்தார்க்கருள் செய்த நாயனார் 
என்றும் சிவ பெருமான் திருநாமம் வாரபப்பட்டிருத்தல் காண்க . 


30 


திருக்களர்த்தேவாரம் . 


கோலமாமயிலாலக்கொண்டல்கள் சேர்பொழிற்குலவும்வயலிடைச் 
சேலிளங் கயலார் புனல்சூழ்ந்த திருக்களரு 
ணீலமேவிய கண்டனே லிமிர் புன்சடைப்பெரு மானெனப்பொலி 
யால பலுளா யடைந்தார்க் கருளாயே. 

( - ) 
தம்பலம்மறி யாதவர்மதி றாங்குமால்வரை யாலழலெழத் 
திண்பலங் கெடுத்தாய் திகழ்கின்ற திருக்களருள் 
வம்பலர்மலர் தூவி என்னடி வானவர்தொழ கூத்து கந்தபே 
ரம்பலத் துறைவா யடைந்தார்க் கருளாயே .. 

( எ ) 
குன்றத்தநன் மாளிகைக்கொடி மாட கீடுயர் கோபுரங்கண்மேற் 
சென்றத் துயர்வான் மதிதோயுந் திருக்களரு 
னின்றடுத்துயர் மால் வரைத்திர டோளினாலொத் தான்ற வீண்முடி 
யன்றடர்த்து கந்தா யடைந்தார்க் கருளாயே . 

( அ ) 
பண்ணியாழ்பயில் கின்றமங்கையர் பாடலாடலோ டார வாழ்பதி 
தெண்ணியா மதியம் பொழில்சேருந் திருக்களரு 
ளுண்ணிலாவிய வொருவனேயிரு வர்க்குநின்கழல் காட்சியாரழ 
லண்ணலாய வெம்மா னடைந்தார்க் கருளாயே . 

( க ) 
பாக்கியம் பல செய்தபத்தர்கள் பாட்டொடும்பல பணிகள் பேணிய 
தீக்கியல் குணத்தார் சிறந்தாருந் திருக்களருள் 

( பொய் 
வாக்கினான்மறை யோதினாயமண் டேரர் சொல்லிய சொற்களான 
யாக்கியின் றவனே யடைந்தார்க் கருளாயே . 

( 50 ) 
இந்துவந்தெழு மாடவீதி யெழில்கொள் காழிந் நகர்க்கவுணியன் 
செந்துநேர் மொழியா ரவர்சேருந் திருக்களரு 
ளந்தியன்னதோர் மேனியானை யமரர்தம்பெரு மானைஞானசம் 
பந்தன்சொல் லிவைபத்தும் பாடத்தவ மாமே . 

( கக ) 


திருச்சிற்றம்பலம் . 


வ 


சிவமயம் . 


திருக்களர்ப்புராணம் . 


Gues manera 
பாயிரம் . 

வலம்புரி விநாயகர் . 
மாமலர்க் கோதை நாளு மகிழ் திருக் களருள் வைகுந் 
தேமல ரிதழி வேய்ந்த செஞ்சடைக் கடவு ளோர்பாற் 
காமர்பூங் கொம்ப ரீன்ற வலம்புரிக் களிற்றின் வண்ணத் 
தாமரை புரையஞ் செம்பொற்றாளிணை வணங்கல் செய்வாம் .( க) 


பாரிசாத வனேசர். 
நீர்கொண்ட செழுங்கமல வயல்குலவு திருக்களரு ணெடிய 
வானக் , கார்கொண்ட திருமேனிக் கண்ணனுநான் முகத்திறையுங் 
ககனத் தோருந் , தார்கொண்டு தொழநடஞ்செய் தடியரித யத்தில 
குந் தண்ணி லாவிண் , டேர்கொண்ட பிறைச்சடிலத் தெம்பிரான் 
பூங்கழற்றா ளிறைஞ்சி வாழ்வாம் . 

( உ ) 


அமுதவல்லியம்மை . 
பலவகை யண்ட மெல்லாம் பானிலாக் கற்றை சுற்றி 
யிலகிய தரள மாக்கி யிள முலைக் கணியும் பேதை 
யுலகெலா மகிழ்ந்து போற்றும் திருக்கள ருவந்து மேவு 
மலைமக ளமுதவல்லி மலரடி வணக்கஞ் செய்வாம் . 


( க .) 


விநாயகக்கடவுள் 
மருமல ரணையில் வைகு மடந்தையு முலக மீன்ற 
வருமறைக் கிழவ னாவி னமலையும் வணங்கும் பைம்பொற் 
றிருமலை மகட்கு முக்கட் டேவற்கு மருமை யாகித் 
தருவனத் துறையுந் தெய்வத் தந்தியைச் சிந்தை செய்வாம் . 


( ச) . 


al 


திருக்களர்ப் புராணம் . 


உ 


குமாரக்கடவுள் . 
உரைதரு மறையு ஞானத் துண்மையுங் கங்கை நன்னீர்த் 
திரைபொருஞ் சடிலத் தெம்மான் செவியமு தொழுகக் கேட்பக் 
கரையிலா வனந்த கோடி கலையுணர்ந் தியம்பி னோனை 
வரைபக வெறிந்த வைவேன் மதலையை மனத்துள் வைப்பாம் . ( ரு 


கலைமகள் . 
ஆரண நான்கு மோரா றங்கமு மலகி லாத 
காரணங் காட்டு ஞானக் கலைகளுந் தானாய் நின்ற 
வோரணங் கினைப்பூ மேலோன் றனதுநா வுறையுந் தெய்வ 
வாரணங் கிளமென் கொங்கை மயிலினை வணக்கஞ் செய்வாம் . ( கா ) 


ஆளுடைய பிள்ளையார் , 
தெண்டிரைப் புவியி னோங்கிச் சேயிதழ்க் கமலத் தண்ண 
லெண்டரு மறைக்கு மேலா யிலங்கவா சவனு மாலு 
மண்டரு மறிதற் கெட்டா வரனருள் விளைப்ப வோதித் 
தண்டமிழ் விளக்குங் காழித் தலைவனை வழுத்தல் செய்வாம் . ( எ ) 


ஆளுடையவரசு . 
உலகெலா மெனப்பாடென் றடியர் தமக் குரைபகர்ந்த வொரு 
வன் றானே , யலகிலா முதுமறைக்கு மறிவரிய பரஞ்சுடரென் றறி 
வானோக்கி , நிலைவிலாப் புன்சமயத் தமெணொழுக்க நெறிமுழுது நீக் 
கு ஞானத் , தலைமைசால் வாகீசர் தாண்மலரை யெமது சிரந் தரித் 
தல்செய்வாம் . 

( அ ) 
அளுடையநம்பி . 
தாதிவ ரளகச் செவ்வாய்த் தடமுலைப் பரவை தன்பா 
லாதியம் பரமன் றானே யரையிருட் போழ்தி லன்பாற் 
றூது சென் றருளப் பாடுஞ் சுந்தர மூர்த்தி பொற்றாட் 
பாதுக மெமது சென்னிக் கணியெனப் பணித்தல் செய்வாம் . ( கூ ) 


ஆளுடையவடிகள் . 
ஒழுக்க நெறி யுணராத புத்தரெலா முரையடங்கி யூம ராக , 
விழுந்தகு நான் மறைப்பிரமனாமகளை முனிந்து முடி வேந்த னீன்ற , 


பாயிரம் . 


வழுக்கின்மட மாதினொடும் பதிகமுரைத் துயர்ஞால மகிழ மேனாட் , 
டொழத்தகைய மணிமன்றிற் பவந்தவிர்க்கு மடிகளையாந் துதித்தல் 
செய்வாம் . 

( கா ) 
ஆசிரியர். 
கல்லிலையா னிழலமர்ந்து நால்வர்க்குஞ் சுகர்தமக்குங் கனிவாற் 
பாடு , மல்லல் வயற் றிருவாத வூரருக்கு முபதேசம் வழங்கி மீண் 
இந் , தொல்லுலகி லந்தணனாம் வடிவாகித் தோன்றியருள் சுரந்த 
நோக்கால் , வல்வினை தீர்த் தெமையாண்ட சாம்பசிவ குருவினடி 
வணக்கஞ் செய்வாம் . 

( கக ) 


சிவனடியார்கள் . 
சிவசின்னர் தனைப்பெற்றோர் சிவன்கழற்பூ சனை புரிந்தோர் சி 
வநாமத்தைப் , பவநந்தப் புகன்றிடுவோ ரரனடியார் தமக்கினிய பத் 
தி பூண்டோர் , புவனங்கள் புகழ்கயிலைச் சிவபுரமாங் கதிபுக்கோர் 
புகுவோ ரென்னு , விவர்தங்க டிருவடிப்பூக் கமல்மல ரெமதிதயத் 
திருத்தல் செய்வாம் . 

( கடீ . ) 


அவையடக்கம் . 
லக்குமா தவன்றுயிலும் பாற்கடலை யொரு துரும்பி லிணக்கி 
யூருஞ், சிலம்பிறு லினைப்பிணைத்துக் கடைந்தமுதம் பெறுமொரு 
வன் செய்கை போலாம் , வலந்த நூல் பலவுணர்ந்து வாய்த்தவறி 
வாலடங்கி மலமோர் மூன்றும் , தொலைந்தபே ரறிவாளர் முன்னர் 
யான் றமிழ்பாடத் துணியு மாறே . 

( கங ) 


சிறப்புப்பாயிரம் . 
கருணைமிகு நந்தியுரைப் படிசூத மாமுனிவன் கழறு மாறே , 
தருமைவரு மழகியசிற் றம்பலசற் குருவருளே தரித்து நாளு , முரு 
கனெனக் கலையுணர்ந்த சரவணமா முனியருளான் மொழிகென் 
றோத , விருவிலத்தி லுயர்களந்தை யாதியப்பன் பசுந்தமிழா லியம் 
பல் செய்தான் . 

( கச ) 
பாயிரமுற்றிற்று . 


முதலாவது 
அனுகூலச்சருக்கம் , 


முந்து பூதலம் புனலெரி யனிலம்வான் முதலா 
விந்து சேகரன் றிருவருளாற்றரு மிறையோன் 
றந்த நால்வரு ளொருவன்மா தவமுடைத் தலைவன் 
சிந்தை தூயனான் மறையெலா முணர்ந்திடுந் திறலான் . 


அன்ன மாதவன் றன்மையா முரைப்பதெ னரன்றான் 
பின்னு மீங்கிவ னாயினா னென்னலாம் பெயரோ 
வுன்ன ருஞ்சனற் குமரனாங் கன்னவ னொருகா 
லின்னல் வல்வினைப் பிறவிவே ரறுப்பதற் கெண்ணி . 


( உ ) 


முண்ட காசனத் திறைவனுந் திருமகண் முயக்குந் 
தண்டு ழாய்கறை கமழ்புயத் தமலனுந் தரள 
மண்டு தெண்டிரைப் புவனமுங் ககனமும் வணங்கு 
மண்டர் நாயக னுறைதிருக் கயிலைவந் தடைந்தான் . 


( ங ) 


வௌளி மால்வரை யெய்திய முனிவரன் வியப்பாய்க் 
கள்ளு லாமலர்க் கொன்றையான் முன்றிலிற் கடுப்பாற் 
வள்ளி வேத்திரத் தாலிமை யவர்களைத் தடுக்கும் 
வள்ளல் பாலுற மருவினன் வணங்கினன் மகிழ்வால் . 


( ச ) 


ஆர்வ மீக்கொள வந்தணன் வணங்கலு மறிவாற் 
சீரி யோர்புகழ் நந்திவா னவனருள் சிறந்து 
தேரு மாதவ பின்வர வுரையெனத் திளைக்கும் 
வேரி நாண்மல ரோன்றரு முனிவரன் விளம்பும் . 


( ரு ) 


ஐய நீதெரி சித்திடின் முத்தியை யளிக்கு 
மெய்ய ருட்சிதம் பரநகர்ப் பெருமையும் விமலன் 
பைய ராவணைக் கண்ணனும் பிரமனும் பரவி 
யுய்ய முன்னடம் புரிந்தது மன்று நீ யுரைத்தாய் . 


( கூ ) 


க . - அனுகூலச்சருக்கம் . 


அன்று கேட்டியான் புனிதனா யினனுன தருளா 
லின்று மாலயற் கரியவன் றருவனத் திலகு 
மன்று ளாடியாங் தெரிசனை வழக்குவோ மகிழ்வா 
லென்று கூறின னெனுமுரை கேட்டன னினிதின் . 


( எ ) 


அந்த மாக்கதை கேட்பதற் காதர வடைந்தே 
னெந்தை கூறுகென் றருந்தவன் பின்னுமீ திசைப்பான் 
பந்த வல்வினைப் பிறவியின் வேரினைப் பறிப்பான் 
வந்த வெற்கும் யளிப்பதுன் றன்மையின் வழக்கால் . 


( அ ) 


தவமி லாதவ ராயினுந் தனையடைந் தவரை 
யவல நீக்கியாங் கவர்தமை யளிப்பதுன் னறனாம் 
புவன மூன்றினு மறிகலாப் பொருளுனக் குளதோ 
சிவன ருட்டிற நீயலா லுலகிலார் தெரிப்பார் . 


நறிய கொன்றையான் பெருமையுங் கீர்த்தியு நலன் 
மறிவை நீயத னாலுனை யன்பினாற் கேட்பான் 
குறுகி னேனரன் காதையி லொருபொருள் கூறச் 
சிறிது கேட்பினு முத்திவந் துறுமெனுந் தெளிவால் . 


( க 0 ) 


அன்ன காதையை யன்பினா லுரைத்தரு ளடி கேள் 
பொன்னி லங்கிய புரிசடைப் பரமனே பொருவு 
முன்னை யான்புகழ்ந் துரைப்பதற் கியலுமோ வுரவோ 
யென்ன வின்னண முனிசொல நந்தியு மியம்பும் . 


( கக ) 


வேறு . 
முனிவரி லுயர்ந்த மூதறி வுடையோய் முண்டகப் பொகுட் 
டில்வீற் றிருக்கும் , தனிமுதற் கடவு ளறிவரும் பரமன் சகமெலா 
விறைதலாற் றயக்கும் , புனிதனா லயமெப் புவனமு மெனினும் 
போதமெய்த் தொண்டர்நெக் குருகிக் , கனியுமன் பதனாற் றவத்தி 
னால் யோகக் காட்சியாற் கடவுளக் குவக்கும். 

( கஉ ) 
அவ்விட முழுது மரனினி துறையு மாலய மெனப்படு மவற் 
று , ணல்வனந் தீர்த்த நதிதவ மிவற்றா னலமிகு மோரொரு தலத்தி , 


திருக்களர்ப் புராணம் . 


னிவ்வயிற் கருணைத் திருக்கணோக் கருளி யேத்தினோர் தமக்கெலா 
மிரங்கி, நவ்வியங் கரத்தோ னாங்கவர்க் கியைந்த நல்வரம் பலபல 
நல்கும் . 

( கங ) 


விரும்புகல் வரங்க ளாங்கவர்க் களிப்ப மிகுந்தவத் தலத்துளும் 
விளங்கித் திருந்திய மனத்தி லார்வமீ தூர வடியர்சே வித்தின்பந் 
தெவிட்ட , விருங்கடற் புவன முதலிய பூத மெவற்றையு மழித்து 
வின் றெரியுட் , புரிந்திடு நிருத்த னன்பினா னடிக்கும் புண்ணிய 
தலமள விலையால் . 

( கச ) 


அலகிலப் பதிக்கு ளோங்கிய பதிகள் சிலவுள வவற்றையென் 
குரவன் , மலவிரு ளிரிய வுரைத்தன னெனக்கு மறைநெறி யொ 
ழுக்கமுந் தருமத் , தலைமையும் பரமன் றிருவடிக் கன்புந் தகுதியும் 
வழாதமர் தவத்தோய் , நலனுறு காத னண்பினா லுனக்கு நவையற 
மொழிகுவன் வகையால் . 


இப்பெருங் காதை நின்னிக ரடியார்க் கியம்பிட வேண்டுமைந் 
தெழுத்துந் , தப்பற வுரைத்து நீறிடா தவர்க்குஞ் சங்கரற் கன்பிலா 
தவர்க்கு , முப்பரம் பொருட்கு முதல்வனை யிகழ்ந்து முகுந்தனே 
முதலிய தேவை , யொப்பிலாப்பரமென் றுரைக்கு நீ சருக்கு முரைக் 
கின்மா பாதக முறுமால் . 

( கசு ) 


திருவெண்ணீ றணியா ருருத்திர வக்கந் தரித்திடார் சிவமறை 
புகலா , ருருகியா தரவா லரன்றனை நினையா ரோதிய வாரணத் 
தொழுக்க , மருவிடா ருரிய தங்குலத் தியற்கை வழுக்கினோ ரீங்கி 
வர் மனித , ருருவுள ரெனினுஞ் சாதியிற் கலப்பா யுதித்தவர் நரகி 
லக் குதிப்பார் . 

( கஎ ) 


ஓலமொன் றுததி யாலம்வந் துடற்ற வும்பரு முனிவரும் வெரு 
வி , ஞாலமுண் டவனே சரணென வொளித்து நவைசெயும் வேழ 
மொன் முதி , மூலமென் றழைக்கப் புறப்படுந் திகிரி முகுந்தனே 
பரமெனக் கால , காலனை யிகழ்ந்தோ ருயர்குல மெனினு மிழிகு 
லத் தவரெனக் கரைவார் . 

( கஅ ) 


க . - அனுகூலச்சருக்கம் . 


சு 


திருத்திய நிறு முருத்திர வக்கத் தெரியலுந் தரித்துமூ விலை 
வே , லொருத்தனை யிதயத் திருத்தியைந் தெழுத்து மொருமையா 
லுணர்பவ ரவர்பாற் , கருத்துற வழுத்து மன்பினோ ரிவரைக் கதமு 
டைச் செருக்கினாற் கழறி , யுருத்தவர் பொருவி லுயர்குல மெனினு 
மிழி பிறப் பினரென வுரைப்பார் . 

( க்க ) 


வேறு 


போத நீற்றினைப் புனைந்துளோர் கண்டிகை பூண்டோ 
ராதியாயப்பஞ் சாக்கர மோதுவோ ரறிவான் 
மாதொர் பாகனைப் போற்றினோ ரிவர்க்கெலாம் வருண 
பேத மில்லையென் றுரைப்பர் நூன் முறை தெரி பெரியோர் . ( உ 0 ) 


வேறு . 


அந்தண ரரசர்கள் வணிக ராயினும் 
பிந்தின ராயினும் பிறையு லாமுடி 
யெந்தைபஞ் சாக்கர மியம்பு வாரெனி 
லிந்திரன் மாலய னவர்க்கி ணையிலார் . 


( உக ) 


எக்குலத் தாயினு மெந்தை நீற்றினோ 
டக்கமா லிகைபுனை யவர்க டோன்றிடி 
லக்குல முயர்குல மக்கு லத்துளோர் 
முக்கணான்ருளினான் முத்தி யெய்துவார். 


( உஉ ) 


ஆற்றருந் துயர்மிகுத் தாபத் தெய்தினு 
நீற்றணி யமலனுக் கன்பு நீங்கினோர் 
பாற்றரும் பெரும்பொரு ளணுவும் பற்றிடா 
மாற்றருந் தீவினை பயக்கும் வாய்மையால் . 


( 
உ 
... 
) 


பூந்தள வுறுமுகைப் பொம்மன் மென்முலை 
யேந்திழை பாகனா மீசற் கன்பிலா 
மாந்தர்கட் கணுவள வெனினும் வான்பொரு 
ளீந்தவ ரவு ரவத் 

தெய்து வாரரோ. 


(உச ) 


அ 


திருக்களர்ப் புராணம் . 


பெறலரு மானிடப் பிறவி யேய்ந்தவர்க் 
குறுதியா மூதிய முலகில் யாதெனி 
லிறுதியி லியாவையு மிறுக்கு மெல்லையி 
லறிவனுக் கொருமையா லன்பு பூண்பதே. 


( உரு ) 


மன்னிய வானவர் மற்று ளோர்க்கெலா 
முன்னவன் றனக்குறும் பத்தி யான் முயன் 
றுன்னரும் பூசையா லன்றி யோய்விலாச் 
சென்மமு மரணமுந் தீர்க்க லாகுமோ. 


வேறு . 
இன்னண மியம்பிய குணஞ்சரிதை யெல்லா 
நின்னரு கிருப்பது நினைந்துமொழி கின்றே 
னன்னர்மறை என்முறை நவின்றுயர் தவத்தோய் 
முன்னுரை யியற்கையொழி வோர்க்குமொழி யேனால் . 


( உ.எ ) 


என்றுபுக லித்திற மியம்பமுனி கோள 
வொன்றிய மனத்துவகை யுற்றெதிர் வணங்கி 
மின்றிகழ் சடைக்கடவுண் மேயதல மெல்லா 
மின்றினி துரைத்தியென நந்தியு மிசைப்பான் . 


( உ.அ ) 


வேறு . 
திரமுறு கனக மேருமால் வரைக்குத் தென்றிசை நாவலக் 
தீவிற் , பரவருந் தரும மனைத்தையும் பயக்கும் பாரத கண்டத்திற் 
றிரைபாய் , சுரநதி முதலா வருநதி மருங்கிற் றுறுவனந் துன்றிய 
மலையி , லரனினி துறையுந் தலங்கணூற் றெட்டா மவனியிற் கதி 

( உக ) 


யரு டலங்கள் . 


னையநற் றலத்து ளரன்றனக்குரிய வியற்கையா யெவர்க்கும் 
வல் வினையை , வினையுமுன் பகற்றுஞ் சிவதல மறுபத் தெட்ளெ வி 
வையெலா நின்பாற் , றனிவிதந் தோதிப் பின்னர் நீ கேட்ட சங்கை 
யுத் தரமெலாம் பகர்வேன் , முனிவகே ளென்னாச் சிலாதன் மெய்ப் 
புதல்வ னவையெலா முறைமுறை மொழிவான் . (20 ) 


க , - அனுகூலச்சருக்கம் 


வேறு . 


கண்ணுதலோன் கயிலையெனச் சிறந்துறையுங் காசி 

கருதுபிர யாகைபிதிர் கட்குமுத்தி யளிக்கும் 
விண்ணவர்க டொழுங்கயைகே தாரம்புட் கரஞ்சீர 

மிகுநந்தி வர்த்தனம்வர்த் தனமுனிவர் விரும்பு 
மெண்ணரிய காளகூ டாதன நான் மறையு 

மேத்துகபி லாச்சிரம மிடரொழிக்க வெவரு 
நண்ணியநன் மயூரவா கனத்தான மளகை 
நங்கோம தீச்சுரமா நலம்பெருகு நகரம் 


( ஙக ) 


அக்கினிசை லேச்சுரம்வா னவர்க்குவரம் பயக்கு 

மானசம தக்கினீச் சுரமலக்கண் டவிர்க்கு 
மிக்குளகோகன்னமொடு பிருகுகச்ச மழியா 

வீடளிக்கும் பரமசிவன் விண்டுவுடன் கூடி 
யொக்கவுறை யரிகரேச் சுரமெனுமித் தலங்க 

ளுலகெலா மியற்றியளித் அழியினிற் றுடைப்போன் 
செக்கரிளம் பிறைச்சடையிற் றிளைத்தெறியுந் தரங்கத் 
தீம்புனன்மா நதிக்கரையிற் சிறந்த திருத் தலமே . 


( கூட ) 


விப்பிரர்சூழ் பற்பரேச் சுரம்விமலேச் சுரம்வான் 

வியக்கும்விசா லேச்சுரமா னந்தபத்தி ரமத்த 
மொப்பிறுங்கேச் சுரம்வேத்தி ராரணியம் பாரி 

லுயர் வீர பத்திரம்பிப் பிலவனம்வா னுவக்குஞ் 
செப்பிடுமா காசநகர் புகழரம்பேச் சுரமேற் 

றிகழிந்த்ரேச் சுரம்புட்ப வனமறைக டெரிக்கு 
மிப்புவியின் மிகுபாதா ளேச்சு ரமித் தலங்க 
ளிலகியகோ தாவரியி னிருமருங்கிற் றலமே . 


( ங ) 


வாய்த்தகா ளாஞ்சரங்கா ளாமுகேச்சு ரஞ்சீர் 

மகிபத்தி ரேச்சுரம்வாய் வீச்சுரங்கர் வேச 
மாய்த்தமலந் தனைக்கடியு மறையிருத்தேச் சுரமேல் 
வரமளிக்குந் தும்புரீச் சுரமமல மான 


திருக்களர்ப் புராணம் . 


வேய்த்தரள விரையிலகும் திருச்சயிலம் விளக்கும் 

வியன்றிருக்கண் டேச்சுரம்வா மனன் மேவாச் சிரமம் 
தூய்த்தவர்சே ரக்கினிசா லேச்சுரம்வ ராகேச் 
சுரமிவைகள் கண்ணனதி சூழ்கரைமேற் றலமே . 


( கச ) 


உயர்ந்திசைக்கு மாகாளேச் சுரங்கலிங்கேச் சுரம்வா 

னுவந்தேத்தும் பதரிவன முரகர்முனி வர்களு 
நயந்துறையு மவிமுத்தேச் சுரம்புவன முழுது 

நவின்றிறைஞ்சு சுக்கிரிவேச் சுரமிவைக ணாளுக் 
தயங்குபுனற் றுங்கபத்ரித் தடங்கரைமேற் சிறப்பாந் 

தலமாகும் விரூபாக்கர் தனையேயொப் பில்லா 
வயங்குமணி நித்தவிலக் கு மீச்சுரமா தவத்தோர் 
வைகுமதங் கேச்சுரமா லேச்சுரத்தோ டின்னும் . 


திருக்கோடி சங்கரமா ரண்ணியகா னனமுஞ் 

சிறந்தமா தவிவனமுந் திகழாங்கேச் சுரமும் 
விருப்பான வசிட்டாச்சி ரமஞ்சிருங்கேச் சுரமும் 

விமலனுறை சம்பாதீச் சுரமுமுயர் விசும்பிற் 
றருக்கொடுசெல் சடாயுத்தா னப்பரியஞ் சாலந் 

தரநகரு மெறிதிரைக டமனியமுங் கிரியின் 
மருப்பிலகு வித்திலமும் வரன்றியரு கெறியா 
வருபம்பை நதிமருங்கின் மருவு சிவ தலமே . 


( ஙசு ) 


பரையுவக்கும் பார்ப்பதீச் சுரமும்மே லான 

பாராவ தேச்சுரமும் வாரிபத்ரேச் சுரமும் 
புரையறுகா ளேச்சுரமுந் திருக்கமலேச் சுரமும் 

புகலரிய வக்கினிகெற் பேச்சுரமும் புலவ 
ருரைசெய்சமீ வனஞ்சரா சனஞ்சரணீச் சுரம்பா 

ருயர்ந்தயாக் கியவற்கேச் சுரம் யோகேச் சுரமு 
மரனுறையு முமைகருப்பேச் சுரமுமுனி வரருக் 
கருள்பனசேச் சுரம்வடவா ரணியமொடு பின்னும் . 


( ங எ ) 


அனுகூலச்சருக்கம் . 


காரளிகளிசைபயிலு மசுமந்த கவனங் 

கருதுமே காந்தாக ரங்கரபேச் சுரமும் 
பாருயரத் தீச்சுரமும் பலசவனப் பதியும் 

பைங்கதலி வனமுநறைப் பன்மலர்த்தா திலகு 
மேரியன்மா தளைவனங்கர்ச் சூரகா னனமு 

மிருங்கதலி வனங்காமேச் சுரமுமிட ரரிக்குஞ் 
சீரிலகுங் களங்கரகி தேச்சுரமும் பரவுந் 
திருப்பசுப தீச்சுரமுந் திருக்கறுக்குந் தலமாம் . 


( 4 ) 


ட்டுறுமுன் றுயரகற்றுங் கேடில்பய னளிக்குங் 
கிரகணியேச் சுரத்தொடுமேற் கிளந்தபல கருமம் 
பெட்புறு தண் புனற்பரிகா நதிக்கரையிற் றலமாம் 

பேசுமடி யவர் தமக்குப் பெரும்பதவி யளிக்கு 
மட்டிலகுந் திருக்காளத் தீச்சுரமு மரனார் 

மருவு திரு வேங்கடமும் வாய்ந்தகுக வனமு 
மிட்டமுறுங் காகோல நகருமிமை யவர்க 
ளேத்தேக பருப்பதமு மெழிற்றாரேச் சுரமும் . 


ஆனவயி ராவதமுந் தீர்த்தகிரி நகரு 

மருட்பிரமேச் சுரமுமிறை யமர்ந்தபணீச் சுரமும் 
வானவர்கள் பயிலப்ர வனமுமலர் வயல்சூழ் 

மார்க்கண்டேச் சுரமுமுகில் வளையுமுயர் காலிற் 
றேனருந்திச் சிறகரளி செவ்வழிகள் பாடச் 

சிறந்தசங்க மேச்சுரமும் பரவுசெம்பொ னாரம் 
பூலிறையுங் குழைகண்முகர் தெறிதருகல் லோலப் 
பொன்முகரிக் கரைமருங்கிற் பொருந்தியமா தலமே . ( சய ) 


வேறு 
பதரிவனஞ் சுரகண்டேச் சுரமே லானோர் 

பகர்தன்மேச் சுரமுன்ன தாச லஞ்சீ 
ருதவுகுக மலையுமதிர் திரைப்பா லாறா 
முயர்நதியின் கரைத்தலமா மும்பர் போற்றுஞ் 


க 2 


திருக்களர்ப் புராணம் . 


சிதைவறுமங் கலவமிசங் காம கூடந் 

தீதறுகல் யாணபுர * நான்குந் தேரி 
ல் திகமெனுந் தலமுலகி னதிக்கு மேன்மை 
யான பொன்னிக் கரைத்தலமா மறிவின் மிக்கோய் , 


( சக ) 


ஈங்கணியம் பியவொரு நூற் றெட்ட தாகு 

மித்தலமன் றியுமிவற்றின் மிக்கா மேன்மை 
யோங்கிவரு காவிரிமா நதியின் நீர்த்தத் 

துயர் தலமோ ரறுபத்தெட் டுளவா மந்தப் 
பாங்குறுநற் றலமவற்றிற் பரமா னந்தப் 

பாண்டரங்க நாடகத்தின் பரிசு காட்டித் 
தீங்குறுவல் வினையகற்றி யிறைவன் மேவுந் 
திருப்பதியெட் டவற்றின்பேர் தெரியக் கேட்டி , 


( சக ) 


அல்லல்வினைப் பவமாற்றி யடியார்க் கெலலா 

மானந்தப் பெருவாழ்க்கை யளிக்குஞ் செம்பொற் 
றில்லைவனம் வெண்காடு பாரி சாதந் 

திருவளர்தென் கமலையொடு சீரார் கூட 
லெல்லையின்மா மறைசொல்பாதா ளீச்சு ரத்தோ 

டிடைமருதூர் குடந்தையிவை யிறைவ னாடுந் 
தொல்லைநக ரெனவிளம்பிப் பரம னாடுந் 
தொழிற்றிறமு மீதெனவே சொல்ல லுற்றான் . 


( சங ) 


வேறு 


தேசுறுந் தில்லைச் சித்திர கூடத் திறமையிற் புண்ணியத் துரு 
வா , மாசின் மந் தார வனமணிச் சபையில் வான்புகழிடைமரு 
தூரிற் , பேசுநற் றலமாங் கும்பகோ ணத்திற் பெருவர மளிக்கும் 
வெண் காட்டி , லாசில் பல் லுயிர்க்கு மிறைவனா மொருவ னானந்தத் 
தாண்டவம் புரிந்தான் . 

(சசு ) 


நான்கென்று பிரதிகளிற் காணப்படுகிறது- மூன்றென்றி 
ருக்கவேண்டும் . 


க . - அனுகூலச்சருக்கம் , 


தென்றிருக் கமலைச் சித்ரபீடத்திற் றியாகவி னோதரும் பெருமா , 
னென்றெடுத் துரைக்கும் பெயருடை யீச னினிதினா சனநடம் 
யர்ந்தான் , சென்றுறு மால வாயெனு மதுரைச் சிவதலத் தினிலருள் 
சிறப்பத் , துன்றிநின் றயன்மால் பணிசெயப் பரமன் சுந்தர தாண் 
டவம் புரிந்தான் . 

(சடு ) 


சுந்தரப் பெயரா நதிக்கரை மருங்கிற் றுதியவி நாசியாந் தலத் 
திற் , பந்தவல் வினைக டீர்த்தபா தாளீச் சரமுதற் றிருப்பதி யதனி , 
லிந்துவும் பணியு மிதழியு நதியு மிலகிய புரிசடை யிறையோன் , 
றந்திர மென்னு மூர்த்ததாண் டவத்தைச் சதுமுகத் தோன்றொழ 
நடித்தான் . 

( சசு ) 


• ஈண்டெடுத் துரைக்கு மெண்டல மவற்று ளியற்றருந் தவத்தி 
னோ ரெவர்க்கும் , வேண்டுறு மடியார் தமக்குமெஞ் ஞான்றும் வே 
லைக டொறுமெழுந் தருளி, நீண்டவார் சடையான் பன்மறை வடி 
வாய் நிறையருட் சத்தியோ டினிதிற் , காண்டகு நடனம் புரியுமித் 
தலங்கள் காசினி தனிற்சிறப் பாமால் . 

(சஎ ) 


இத்தலங் களிலே காரண மனந்த மியம்பிடிற் பெருகுமிங் கிவற் 
றைக் , கைத்தலத் திலகு நெல்லியங் கனிபோற் காட்டினேன் 
றொகுத்துநன் கருத்தா, லுத்தம நீமுற் றவத்தினாற் கேட்கப் பெற்ற 
னை யும்பர்கோ னெனினுஞ், சித்தியா ஞான சிவதல மேன்மை 
கேட்பதற் கெய்துமோ தெரிக்கில் . 

( சஅ ) 


மடனறத் தெரிந்து முத்தழ லோம்பு மறையவர் சந்திதா னமுங் 
கோட் , படவர வறுகு நறையிழி யிதழிப் பனிமலர் மிலைச்சிய பவ 
ளச் , சடைமுடிப் பெருமான் றனிப்பெருங் கோயிற் றானமுஞ் சந் 
திமண் டபமு , மிடர்கெட முறையா லிக்கதை யினிதி னியம்பிடு 
மிடனெனத் தகுமால் . 

( சக ) 


ஆதிநா யகனா மரன்றிருச் சரிதை யானவிக் காதையாம் புரா 
ணம் , போதனான் மறைக்கு மேலதா மிந்தப் புராணமுற் றோதினு 
மிதனிற் , பாதியா யினுமோர் சருக்கமா யினுமோர் பாடலா யினும் - 


திருக்களர்ப் புராணம் . 


பத மெனினும் , தீதற வுரைப்போர் கேட்குநர் கயிலை சேர்ந்து வீ 
டடைகுவர் திண்ணம் . 

(ருய ) 


ஆனவிக் காதை கேட்கில்யா ரேனு மவரவர் விரும்பிய தடை 
வார் , தீனராம் வறிஞர் கேட்கின் மற்றவர்க்குச் செல்வமுற் றிடுமகப் 
பெறாத , பானலங் கருங்கட் கோதையர் கேட்கிற் பாலரை யினி 
தினிற் பயப்பார் , வானுறு பூத மலகையிக் காதை கேட்குநர் பேர் 
சொல மறுகும் . 

( ருக ) 


எனவருள் சிறப்பச் சிலாதனற் புதல்வ னியம்பலு மன்பினா லி 
றைஞ்சி , மனநெகிழ்ந் துருகி மெய்ம்மயிர் பொடிப்ப வழுத்திநான் 
முகன்றரு மறையோ , னினையாற் றலத்திற் றருவனத் தியல்புஞ்சிற் 
சபை மேன்மையு மெனக்கு , நினைவுற வுரைத்தி யென்றலு மியைந் 
து விமலனா நந்தியதுரைப்பான் . 

( ருஉ ) 


கரணமோர் நான்கு மின்னுயிர்க் கியைந்த கருவியு மறிவினாற் 
கயிலை , வரையில் வீற் றிருக்கு முக்கெணம் பெருமான் வயத்தவாக் 
கியமுது மறையோய் , தருவனத் திலகுஞ் சிற்சபை மேன்மை சாற் 
றுவன் யானுனக் கதனை , யிருளறக் கேட்டி யதிற்றெரி சனமு 
மினியுனக் கெய்துமென் றுரைத்தான் . 

( ரு ) 


ஈண்டியம் பியநற் காதையை முறையா லிசைப்பவ ரிசைத்திடு 
மொழியைப் , பூண்டவன் பதனாற் கேட்பவ ரெவரும் போகமும் 
போதமு மடைவார் , காண்டகு கமலப் பொகுட்டில் வீற் றிருக்கும் 
பிரமனுங் கண்ணனு முதல்வ , னீண்டமா முடியு மடியுமே யறியார் 
விமலன்றன் சரிதையார் தெரிப்பார். 

( ருச ) 
அனுகூலச்சருக்கம் 

முற்றிற்று . 
ஆகப் பாயிரமுள்படச் செய்யுள் - சு.அ . 


இரண்டாவது 
பாரிசாத வனச் சருக்கம் . 


மங்கலஞ் சிறந்த பாரிசா தவன மான்மிய முரைப்பதற் கியைந்த, 
புங்கவன் கமலப் பூக்கழல் வணங்கிப் போதமே வியசனற் குமார , 
னங்கண்மா ஞாலம் புகழ்தரு வனத்தி னமைதியா வையுமியம் பெ 
னலும் , திங்கள் வாண் முகமு மிதயமு மலர நந்திவா னவனிவை 
செப்பும் . 

( க ) 


தென்பழ னுகுத்த தேறலுந் தருவின் செழுமலர்க் குழைகளுக் 
தெய்வ , நன்மணித் திரளும் தரளமு மகிலுஞ் சாந்தமு நாகவெண் 
மருப்பு , மின்னவிர் கனகக் குவைகளு மணைந்து விரிதிரை தாவுகா 
விரியா , முன்னிய நதியொன் றோரெழு நதிக்குள் முதன்மையா 
மொழி 
தரு நதியாம் . 

( உ ) 


னையமா நதியின் மருங்கில்வா னவரு மிருடியர் குழாங்களும் 
சுருதிப் , பனவரு மகலார் புண்ணிய முழுதும் பயத்தலாற் பல்லு 
யிர்க் குதவி , தனையருள் காதன் மிக்கவிந் நதியிற் றண்புன லமலமா 
யுலகிற் , புனிதமா யநாதி யாயதெக் காலும் பொருவிலாப் போகமே 
யளிக்கும் . 


ந்தமா நதியிற் றீம்புனல் பருகி லியாவரு மிகழ்மது வருந்த 
வந்தபா தகம்போ மப்புனன் மூழ்கில் வல்வினை முழுவது மாயுஞ் 
சந்தனா டவிக ளோங்கிய சையத் தடவரைச் சாரலே முதலாச் 
சிந்துவி னளவுந் திரைபரந் தெழுமித் திருந்திப் பெருமையார் 
தெரிப்பார் . 

( ச ) 


ஆயவிர் நதியி னிருகரை மருங்கி லமரர்கின் னரரருண் முனி 
வர் , தூயவிஞ்சையர்கள் சித்தர்க ளுரக ரெனுமிவர் தொல்லுருக் 
கரந்து , மாயையின் வடிவம் வேறொத் தினிதின் வைகுவ ரிருடி 
கண் மலர் தூய் , நேயமுற் றிறைஞ்ச விலிங்கமா முருவாய் விலவணி 
மவுலியு நிலவும் . 

( ரு ) 


கசு 


திருக்களர்ப் புராணம் . 


பெண்ணொரு பாக னிவிங்கால் வருவாய்ப் பெட்புறத் தரிசனம் 
ருளிப் , பண்ணவ ரமர ரேனையோ ரெவர்க்கும் பரிவொடு மேற்கதி 
பயப்பத் , தண்ணளி புரியு மித்திரு நதியின் சார்கரை மருங்குள 
தலங்க , ளெண்ணரும் பெருமை யிந்நதிக் கிணையா விருப்பவோர் 
நதிகளு மில்லை . 

( சு ) 


இத்தகைய காவிரியின் றென்பா லோங்கி 

யிந்திரன்மா லயனமர ரெவர்க்கு மேலா 
முத்தி தருந் தருமகேத் திரமா மூவர் 

முழுமுதலோன் கமலையெனு முதன்மைத் தான 
மத்தலத்தி னிருதியுறுந் திசையி லோரொன் 

றரையான யோசனைவிட்டப்பான் மேவு 
மெத்தலமும் பரவுதரு வனமே மேலோ 
ரியற்றருமா தவமியற்று மியற்கைத் தாமால் . 


( எ ) 


வேறு . 


இன்ன பொன்னிணர்கொள் பாரி சாதவன மெத்த லத்தினு 
முயர்ச்சியாய்ப் , பன்னு நான்மறைவ லோர்கண் மாதவர்கள் பழுதில் 
விண்ணவர்கள் பரிவினா , லுன்னு சைவநெறி வல்ல வுத்தமர்க ளிவ 
ரெ லாமுறைவ தூழிநாண் , மன்னு காலையினும் வதிவ தித்தரு 
வனத்தியல் புகல வொண்ணுமோ. 

( அ ) 


இ 


வேறு . 


எழில் வாய்ந் திலகு மிவ்வனத்தி லின்சொன் மழலை யஞ்சுகத் 
தோ , டொழியா திசைக்கு மாகமமு மிருதிப் பொருளு முயர்மறை 
யும் , வழுவா துரைக்கும் வரிச்சுரும்புண் மலர்ப்பைக் கோட்டி லி 
ளம்பூவை , யுழைசே ரிசைப்பூங் குயிலவை கேட் டுரையுத் தரங்கள் 

( கூ ) 


சிலகூறும் . 


புலவுண் வெக்கும் வரிப்புலியும் புல்வா யினமு மொருசாரிற் 
குலவுந்தறுகட்பிறையெயிற்றுக்கொலையேனமும் வெவ்வாய்ஞமலி 
பலவு மொருபாற் பயிலும் விடப் பாந்தட் பகுவா யணையாக , 
வெலிகண் டுயிலு மரிமாவு மிபமு மொருபா லினிதியங்கும் . ( க 0 ) 


உ . - பாரிசாதவனச்சருக்கம் . 


க 


உகிர்வா ளுறுத்தி மதகரியி னுயிருண் டுவக்குஞ் சொரிகுரு 
திப் , பகுவாய்த் தறுகட் கேசரியெண் பணைக்காற் பறவை யொடு 
துயிலும் , புகழா வரவி னொடுகீரி விளையாட் டெய்தும் பொருந்தி 
யவண் , மகிழ்வா லுழுவை முலைத்தீம்பால் வரமான் மறியுண் டிறு 
மாக்கும் . 

( கக ) 
பொங்கும் பிரசத் துளிதூங்கும் பொலன்ற தவிழ்க்கும் பசுங் 
கோட்டிற் , செங்காற் றவள வோதிமமுஞ் சிறைமென் கிளியும் 
பூவைகளு , மங்குன் முழக்க மெனமுழங்கு மறைமா முனிவர் பன் 
னியர்க , ளங்க ணழைப்ப முன்றிறொறு மவரோ டினிதின் விளையா 

( டும் . ( கஉ ) 
இறையிற் கழியும் புழுமலத்தா லியன்ற வுடலந் தனைப்பெருக்கு 
முறுதி கருதி யூனயின்ற தீயோ ருரோமர் தொறுமூசி 
நிறுவித் தசையீர்ந் தழலோங்கு நிரயத் தழுத்து மறலியெனு 
மறிவுற் றேயோ வருந்தாதூ னறுகு கறிக்கு மடுபுலியும் . 


உணர்வில் விலங்கும் பறவைகளு மொழுக்க முயன்று பகை நீங்கிப் 
பணிவு மருளு மெய்திடினிப் பாரி சாத வனத்தானத் 
தணுகு மாந்தர் பெறுமியல்புக் களவொன் றுளதோ வாதலினாற் 
பிணிசெய் பிறவி வேர்களைந்து பெருவாழ் வளிப்ப தித்தலமே . ( கச ) 


அளவில் போகத் தொடுபோத மருளு மிடனா யணிமேவி 
யொளிபெற் றரிய புண்ணியகேத் திரமா யுயரித் தலமதனிற் 
றெளியும் விரதத் துருவாச னிமையோ ருலகிற் சென்றணைந்து 
மிளிருங் கனகப் பூந்தருவை மேனாட் கொணர்ந்திங் கமைத்தன 

( னால் , ( கரு ) 


வேறு . 


இமையவர் தன்மை யெய்திய முனிவனித்தரு வமைத்திடு முன் 
னுங் , கமையுறு புவியி லுத்தம தலமக்.கற்பக வனமுறுந் தான , 
மமையுமத் தலத்தி லத்துரு வாச னரன்றிருப் பூசனை கருதி , நம 
ரெலா முய்யத் தன்றிருப்பெயராற் றீர்த்தமொன்றாக்கினனயப்பால் . 

3 


கஅ 


திருக்களர்ப் புராணம் . 


அந்தநற் றீர்த்த வேலையிற் புனித மாமிருத் திகைதனைக் 
கொணர்ந்து , கொந்தவிழ் பசும்பொற் பூந்தரு வடியி னான்மறை 
கூறியவி தியாற் , றந்தவே திகையின் மணலினா லிலிங்கந் தனை வகுத் 
தாகமந் தவறா , திந்திரன் பரவு பரமனைத் தாபித் தியற்றினன் 
பூசனை யினிதின் . 

( கா ) 


மீண்மொ யிடையி லிமாசலத் துதித்த மெல்லிய றிருவுருவாக்கி , 
யாண்ட நூல் விதியாற் பதிட்டை செய் தமுத வல்லியென் றொரு 
பெய ரமைத்து , வேண்டுறு மடியர் பணிசெய வுமைக்கு மேதகு 
பூசனை யியற்றி , யீண்டிய பிரம கற்பமா மாயு ளெய்திய முனிவர 
னிருந்தான் . 

( கஅ ) 


நினைந்துபற் பலகா லார்வமீக் கொள்ள நெஞ்சநெக் குருகியா 
தரவாற் , கனிந்தறி வபர்ந்து மெய்ம்மயிர் பொடிப்பக் கட்புனல் 
சோரநாக் குழற , மனங்கவர் காம மாதியா வரைக்கு மாசிரு மூன் 
றையு மகற்றி , யனங்கவே ளுடலம் பொடிப்பட விழித்த வரன் வெளிப் 
படும் வகை துதித்தான் . 

( ககூ ) 


மந்திர விதியா லினையன புகழ்ந்து மங்கலப் படிவமா யிலகு , 
மிந்துசே கரனை நாடொறு முனிவ னிறைஞ்சலும் யாவரு மியற்றா, 
வந்தமின் மறையோன் றவத்தினாற் பெருகு மன்பினா னம்மண 
லிலிங்க , முந்துபா தலத்தி னளவும்வேரூன்றி முழுமுத லிலிங்கமா 
யினதால் . 

( 20 ) 


ஆனதோ ரிலிங்கப் பெருமையைக் கருதி யன்பினா னெஞ்சநெக் 
குருகி , நான்மறை முனிவன் பன்முறை வணங்கி நவிற்றரும் பூசனை 
யயர்ந்து , வானவர் முதலா மற்றுளோ ரெவரு மகிழ்வுற வொரு 
மையா வழுத்தி , மேன்முறை யனந்த மாம்பல கற்ப காலமும் 
தொழுமற வேலை . 

( உக ) 


அம்முனி புரியுந் தவத்தினாற் பரம னருளனு மதியினாற் கமஞ் 
சூன் , மைம்முகி றவழும் பாரிசா தவனம் வளர் திருக் களருண்மற் 
றெவருந் , தம்மில் வேற் றுமையாம் பகையுள தெனினுந் தம்பகை 


உ . - பாரிசா தவனச்சருக்கம் . 


கக் 


| 


தவிர்த்தறத் தவறா, திம்மையிற் பயக்கு மரும்பெற லொழுக்க 
மியைந்தன ரியற்றருந் தவத்தோய் . 


(உ . ) 


இத்திறம் பலகா லருமையின் முனிவனியற்றிடு பூசனைக் கிரங்கி 
| மத்தமு மதியும் புனைபுரி சடையு நீற்றொளி வண்ணமு நான்கா 
மத்திருப் புயமு மான்மழுக் கரமு மணிமுகத் தழகுமெய் யருளான் 
முத்திதந் தளிக்கு முக்கணும் விளங்க முழுமுதற் பரமனங் கெழு 

(ந்தான் . ( உங ) 


நாடுமா தவனங் கொழுந்தருள் கயிலை நம்பனைக் காண்டொறு 
மிறைஞ்சிப், பாடினான் வியந்தான் றுள்ளினான் றுள்ளிப் பன்முறை 
பின்னரும் பணிந்தா, னாடினான் கரத்தாற் றாளமிட் டுருகி யாங் 
கவ னம்புயத் திருத்தாள் , சூடினான் றலைமே லிருகணீர் பொழியத் 
தொழுந்தொறுங் காதலாற் றுதித்தான் . 

( உச ) 


ஈறின்மா தவனின் றித்திறம் பரவி யேத்தலு மிறைவனு மகிழ்ந்து 
வீறுசான் முனிவ வெவ்வரம் பெறநீ விரும்பினை யவ்வர மளிப்பேங் 
கூறு நீ வேட்ட வரமென முனியுங் கொந்தழன் மெழுகென வுருகி 
யாறு போல் விழியிற் றுளிப்புன லொழுக வன்பினாற் றொழுதிவை 

[ யுரைப்பான் . ( உரு ) 


ஐயநீ புவனத் தலகில்பல் லுயிர்க்கு மறிவுமா யவ்வுயிர்க் குயிராய் , 
வெய்யவல் வினையா யவ்வினைப் பயனாய் மேவினை நான்பெற 
விரும்பும் , பொய்யினல் வரங்கள் கேளெனப் புகன்றாய் போதமில் 
புன்மையேன் புரியுஞ் , செய்கையுன் செயலே யன்றியெற் குளதோ 
திருவுளத் துலகெலாக் தெரிந்தோய் . 

(உக ) 


எனப்பல புகன்று பின்னரு முனிவ னிறைவனை நோக்கியான் 
சாபம் , தனைச்சொலி லெனக்குத் தவமிகச் சாபத் தொழிலய 
லோர்க்குமா தவங்க , எனைத்துமன் றகல வரமரு ளெனவாங் கவன் 
றனக் கவ்வர மருளி, நினைப்புறு மன்ப ரிதயபுண் டரிகத் தமளியி 
னிமலனு மகன்முன் . 

( உஎ 


உய 


திருக்களர்ப் புராணம் . 


கறைமிடற் றமல னவ்வர மளிப்பக் காமமே முதலிய வாறா, மிறை 
தவிர்த் துயர்ந்த முனிவரன் விரத மிக்குற மனுவொரா யிரத்தி , 
னிறுதியி னளவும் பாரிசா தவனத் திறையவன் றிருவுள முவப்ப , 
மறையின்மந் திரத்தான் முறைமுறை பரவி வாசமா யவ்வயின் 
வதிந்தான் . 

( உஅ ) 


அரும்பெறற் றவத்தின் மேன்மையாற் றருக்கிப் பின்னரம் முனி 
வெகுண் டலர்மே , லிருந்தவன் றிருமா லிந்திர னமர ரெண்டிசைப் 
பாலரிங் கிவரைப் , பொருந்துமோர் திரன் 

திரண மெனநனி யிகழ்ந்து 
போதனுக் கலகிலாப் புவியுட் , டிருந்து சனையின் றாகவென் 
றுடன்று தீத்தகு சாபத்தை விளைத்தான் . 

( உக ) 


அன்றவ னிழைத்த சாபமுற் றதனா லம்புயத் தவன்றனக் கின் 
னம் , பொன்றலில் புவனத் தவரெலாம் பரிவிற் பூசனை யாற்றிடார் 
புவிமேன் , மன்றலங் கமலப் புதுமல ரமளி வானவன் கோயிலு 
மில்லை , வென்று தம் புலனை யரனருட் பெறுவோர் வெறுப்புறிற் 
கெடாதவ ருளரோ . 

( ங O ) 


மிடையிருள் சித்துத் தெறுகதிர் பரப்பும் வெய்யவா னிரவிமண் 
டிலமு , மிடர்மிக நடுக்குற் றிவன்றவத் தழலா லெய்த்திடு மிந்திர 
னிமையோர் , படரில் பண் ணவர்கள் பாதலத் துரகர் திகைதொறு 
மிவன்பெயர் பகரி , லுடலும்வெம் பயத்தாற் கரப்பர் பேய் பூத 
மீங்கிவ னோக்குமு னொளிக்கும் . 

( ஙக ) 


ஏலவார் குழலி பாகனுக் காளா முனிவர னின்னவா றொழுகுங் , 
காலையிலொருநாண் மயனெனுந் தெய்வகம்மியன்றனைவரவழைத்து , 
மாலிரு டுரக்கும் விளங்கொளிப் பசும்பொ னானவ மணிநிரை 
குயிற்றி , யாலமுண் டிருண்ட கண்டனுக் கினிதி னாலய மியற்றென 
வறைந் தான் . 

( ங 2 ) 
வேறு 


ஆயசொற் றலைமேற் கொண்டாங் கமரர்கம் மியனு மோங்கி 
மீயுயர் பாரி சாத வனநாப்பண் விமலன் வைகப் 


உ . - பாரிசாகவனச்சருக்கம் . 


உசு 


பாய்கதிர்ப் பரிதி கோடி யுதயமால் வரையின் பாங்கர்ச் 
சேயொளி விரிக்கு மாபோற் செம்பொனின் விமானஞ் செய்தான் . 


விண்ணுறும் பதவி நீங்கி மேற்கதி பெறுதல் வேண்டிக் 
கண்ணகன் புவியின் மேலாங் கற்பகப் பொதும்பர் மேவித் 
தண்ணில வெறிக்கு நாளுங் கோட்களுந் தயங்கு மாபோன் 
மண்ணிய வயிரத் திண்கான் மண்டபம் பலவுஞ் செய்தான் . ( கச ) 


ன்றிரண் டிலங்க வண்ட கோளகை மேல தாகத் 
துன்றிய சடிலங் காட்டிச் சுவணமால் வரைபோன் மண்மேல் 
வன்றிறற் சூல மேந்தி யிறுதியின் மாதோர் பாக 
னின்றன னென்னத் தோன்று நிரைமணிச் சிகரஞ் செய்தான் . ( ) 


படிகளே ழினையு மோலப் பரவையே ழினையுஞ் சூழ்ந்த 
தடநெடுங் கிரிபோ னீண்டு தாரகை யுலகின் காறு 
மிடையும் வெண் கொடிமீ தோங்க வியன்மணித் திரளின் கற்றை 
புடை தொறுந் தயங்கப் பைம்பொற் புரிசையோ ரேழுஞ் செய் 

[ தான் . ( உ.சு ) 


பவளமு முழுமா ணிக்கப் பன்மணித் திரளு மேன்மே 
லவிரொளி பரப்ப நன்பொற் குறடும்வே திகையு மாக்கிக் 
குவலயத் திழியும் பொற்பூங் கற்பகக் குழைக டோறும் 
தவழ்பசுங் குழவித் தென்ற றயங்குசா ளரமுஞ் செய்தான் . ( ஙஎ ) 


இப்பரி சியற்றி யீசற் காலய மிதனுள் வெவ்வே 
றொப்பிலைங் கரன்வேள் கால வயிரவ னொடுதண் டீச 
னெப்புவி களுக்குங் கண்ணா மிரவியோ டங்கத் தேவர் 
செப்பிய திசையின் பால ரிவர்க்குமா லயங்கள் செய்தான் . ( ங அ ) 


அயர்வறு பசும்மொற் கோயி லின்னன வமரர் நாட்டின் 
மயன்வகுத் தமைத்து முன்சொன் மாதவனாணை யான் மேல் 
வியன்மறை விதியான் முன்சொல் விநாயக னாதி யாகப் 
பயிலுறு தேவர்க் கெல்லாம் பலவிதப் பதிட்டை செய்தான் . ( ங க ) 


உஉ 


திருக்களர்ப் புராணம் . 


ஏற்றுமத் தேவர்க் கெல்லா மித்திறம் பதிட்டை செய்த 
மாற்றரும் புகழ்மைத் தெய்வ மயன்றனை முனிவ னோக்கி 
மேற்றவத் தயனுக் காணா வியக்குஞ்சிற் சபையொன் றின்னே 
நாற்றிசை முழுதும் போற்ற நடேசனுக் கியற்று கென்றான் . ( ச 0 ) 


வேறு . 


அன்ன வாசகங் கேட்டலு மமரர்கம் மியனதற் கியைந்தரி தாய , 
மன்னு மாதவ முனிவரன் மகிழ்வுற மலரய னெனச்செய்வான் 
மதித்து , மின்னி லங்கிய வயிரநற் றூணிரைத் தொளிர்தர மேவிய 
நான்கு , பன்ம ணிக்கொடு முடியுறப் பசும்பொனாற் பலவிதழ் 
நாற்பதும் வனைந்து . 

( சக ) 


எய்த ரும்பிரத் தாரத்ர யமுமொழி லிரணிய கருப்பமு மியற்றிப் , 
பைய ராமணிக் கற்றைகான் றொளிதரும் படிகொள்வே திகை 
முறை புனைந்து , துய்ய செஞ்சுடர்த் தம்பமு நிறுவியோர் சூழலிற் 
பலகதி ரனைத்துங் , கையி னாலயன் வகுப்பதொத் திலகிய கன 
கமன் றமுமுள தாக்கி . 

( சஉ ) 


ஆனன மன்மணி துவன்றிய கனகமா வம்பலத் தலகில்பேரின்ப 
ஞான நாடகம் பயின்றிடு நடேச்சுரன் றனக்குநான் மறைவிதியதனாற் 
பேன வெண்டிரைப் பாற்கடலமளியி லறிதுயில்புரிதருபெருமான் 
மூன்வ ணக்குறச் சபையினைப் பதிட்டிக்கு முறைப்படி யியற்றியத் 

[ தலத்தில் . ( சக ) 


பரவு மெர்திர ராசனை விதிமுறை பதிட்டைசெய் தன்னத னாப் 
பண் , விரவு மந்திர ராசனை யமைத்தவ னடுவுற விதியினை நோக்கி , 
யுரைகொள் காமரா சீயவெந் திரம் வகுத் துருப்பெறு முயிர்தொறு 
மொன்றாய்த் , திரிவி லாதுறை முழுமுதற் கியைந்ததோர் சிற்சபை 
யின்னணஞ் செய்தான் . 

( சசு ) 


தேவர் கம்மிய னியற்றுமம் முழுமணிச் சபையினைத் தெரிவுற 
நோக்கிப் , பாவ வல்வினை போக்கிய முனிவரன் மகிழ்தலு மயனடி 


உ .-- பாரிசாதவனச்சருக்கும் , 


பணிந்து , சீவ நாயக னாடே சனுக்குருச் செய்திட வேண்டுமென் 
றிசைப்பப் , பூவி னான்முக னனையமா முனிவரன் மயன்றனைப் 
பார்த்திது புகல்வான் . 


வேறு . 


பொருவரும் விதி நூல் விஞ்சையிற் றெரிந்த புலமையோய் 
நன்று நீ புகன்றாய் , திருநடம் புரியு ; மீசனுக் குருவம் வேண்டு நீ 
செய்யென வதுகேட் , இருகியா தரவான் மாண்டொழிற் றெய்வ 
கம்மிய னியற்றுவா னுவந்தா , னருவமா யுருவாய்ப் பல்லுயிர்க் 
குயிரா மவன்றனக் குருவம்யார் வகுப்பார் . 

( சசு ) 


சுடருமிழ் பருதி யாயிர கோடி யொருங்குறத் தோன்றிய தென் 
னப் , படரொளி பரப்புக் கோடிமாற் றிலகு பசும்பொனாங் கிருபது 
துலாத்தான் , முடிவில்பற் பலவா மிலக்கண முளதா முகுந்தனும் 
பிரமனு மங்ங, னடிமுடி யிவையென் றெளிதினிற் காண நடேச 
னுக் கோருரு வமைத்தான் . 

( சஎ ) 


தொழுகுலத் துரவோன் மகிழ்வுற வமரர் கம்மியின் சோதன 
மயர்ந்து , விழைமறை யாள ரருளிற்சக் கரப்ரத் தாரபூ ருவமுதல் 
விதியால் , வழுவகல் வாத்து பூசனை முதலாம் விதானத்தி னாலவண் 
வனைந்த , வெழுதரு மெழில்கொ ளத்திரு வுருவி லிறைவனைப் 
பதிட்டை செய் திப்பால் . 

( சஅ ) 


ஐங்கரன் முதலாம் வானவர் சோமாக் கந்தன்மற் றெவர்க்குமா 
முறைமாற் , பொங்கெழிற் படிவம் பலபல வகுத்துப் பதிட்டையும் 
புரிந்துபுக் கவற்குச் , செங்கதி ராழி யொன்பது மிரர்த்ர 
மொன்பதுஞ் சிறப்பவொன் பதுகாற் , றங்குமா மணித்தேர் மானிடப் 
பிரமா ணப்படி சமைத்தனன் பின்னா. 

( சக ) 


முராரிகே தனமு முறைமறைப் பிரமன் முதலிய தேவர்கே 
தனமும் , பொராவருஞ் சமரிற் புறக்கொடுத் திரியப் போந்தது 
புவனகோ டிகளுஞ். சராசர முழுது மழியும்வே லையினுந் தனி 


திருக்களர்ப் புராணம் . 


யுயிர்த் திடுவதித் தகைய , பராவரு மிடபப் பதாகையொன் றியற்றி 
யின்னன பணியெலா மயர்ந்தான் . 

( ரு ) 


செயலரும் பதிட்டை விதியினிற் றவறு மற்றுள குற்றமும் தீரப் , 
பயின்மணிக் கோயி லியற்றியாங் கதனிற் றன்பெய ரிலிங்கமாப் 
பண்ணி , யியல் பெறப் புரிந்து பெருந்தவ னருளா லேடவிழ் 
மலரய னெனலா , மயன்முக மலரத் தவத்துரு வாசன் விடைதர 
வானுல கடைந்தான் . 

( ருக ) 


இம்முறை மயன்செ யாலய மதனுட் டெய்வவிக் கிரகமற் 
றெவையு , மெய்ம்மையா யகிலப் பல்லுரு வனைத்தும் வியாபியாம் 
பரிசினால் வியாபித் , தம்முறை தேவ ராய்மகிழ்ந் தமர்ந்தா னருந்தவ 
முனிவனுக் கன்பான் , மும்மலந் தவிர்த்து மேலனுக் கிரகம் 
பண்ணுவான் முழுமுதற் கடவுள் . 

( ருஉ ) 


எல்லையில் பெரும்பே றெமக்கருள் பரம னின்னண முறையு 
நாட் பரவிற் , செல்கதி யளிக்கும் பாரிசா தவனத் தெம்பிரான் 
றிருவுளஞ் சிறப்ப , நல்லறந் துதிக்கும் வசிட்டனே முதலா மிருடிய 
ரால் விழா நடத்த , மல்லன்மா தவத்தா லுயர் துரு வாச வரமுனி 
முயன்றனன் மகிழ்வால் . 

( ருகூ ) 


சித்திரை மதியில் வளர்பிறைத் திதியின் மான்றலை நாளெனுந் 
தினத்தி , லுத்தம வமையத் தங்குரார்ப் பணபூ . ருவமுத லாப்புரிந் 
துவப்பாய் , முத்தல மதிக்கு நான்மறை முழங்கத் தேவதுந் துபி 
முறை முழங்க , வெத்தரா தலமும் புகழ்தரு வனேசற் கெழில் பெற 
விடைக்கொடி யேற்றி . 

( ருச ) 


விண்டொடுர் தரள வெண்குடை தயங்க விடைநெடுந் துவசம்வா 
னிரவி , மண்டில முரிஞ்சப் பாற்கடற் றிரைபோன் மணிகொள்சா 
மரைமுறை யிாட்ட , வெண்டரு மளவி லரமடந் தையர்க 
ணடித்திட விமையவ ரெவருங் , கண்டுகண் களிப்பக் கணபதி 
முதலாம் கடவுளர் விழாத்தின மயர்ந்து . 

( ருரு ) 


2. - பாரிசா தவனச்சருக்கம் . 


பாதலத் துரக னாயிரஞ் சுடிகைப் பன்மணிக் கற்றைகான் றிலங்க , 
வாதவன் புரவி யிரதமுந் தலைசாய்த் தயர்வுற முனமயன் வகுத்த, 
மேதகு கனகக் கொடி நெடுந் தடந்தேர் விழாவுமாங் கயர்ந்துசித் 
திரையா , மோதுநாண் மகிழ்வாற் றீர்த்தவுற் சவமு மொளிபெற 
வாற்றியங் குவந்து . 

( ருசு ) 


பற்றறத் துறந்த பண்ணவர் மறையோர் சூழ்வரப் பாரிசா தவனத் , 
துற்றுவா ழெமது கண்ணுதற் கயிலை யொருவனை வெள்ளிடை 
வணங்கி , யற்பொடுங் கரத்தாற் றாளமிட் டுருகிக் காதர வாதரம் 
பெருகப் , பெற்றநல் லறிவாற் றவத்துரு வாசன் பெரிதுவந் தேத் 
தினன் பின்னர் . 

( ருஎ ) 


பரந்தொளி யிமைக்குங் கயிலையின் முளரிப் பண்ணவ னுலகினிற் 
பரமன் , சுரந்தருள் விளைப்ப வுற்சவ மியற்று மியல்பெனத் தொன் 
னிலத் தெளிதின் , வீரந்தருங் கனகக் கற்பக வனத்தி லின்றயார் 
விழாவென மலரோன் , புரந்தரன் முதலா விபுதர்மற் றெவருந் 
தவத்துரு வாசனைப் புகழ்ந்தார் . 

( ரு அ ) 


பரவை சூழ் புவனப் பரப்பினு மோரேழ் பாதலத் திடையினும் 
பரந்து , விரவுவா னகத்து மருவிய தேவர் விஞ்சையர் கருடர்கிம் 
புருடர் , பொருவில்கந் தருவர் கின்னர நரகர் தானவர் யாவரும் 
புரிவாய்த் , துரிசிக றுருவா சன்றனை நோக்கித் தூயரா யவரவர் 
துதித்தார் . 

(ருகூ ) 


தூர்வையை நுகரு மாதவன் றவத்தின் றொன்மையாற் புரந்தரன் 
முளரிப் , பேரெழிற் பிரமன் பதமெலா நடுங்கு மெனிலவன் பெரு 
மையார் புகல்வார் , வேரியங் கடுக்கை வேய்ந்தவ னடியார்க் கறி 
யலா மாதலால் விரிநீர்ப் , பாரின்மா னவர்கள் யாவரும் பரமன் 
பத்தரேயாகவிப் பாங்கால் . 

( o ) 


அன்னநற் றவங்க ளியற்றிய முனிவ னாண்டரன் விழாமுடி 
வதனிற் ,பின்னருங் களரிப் பரனையோர் கோடி மாமதியளியொடும் 
பிறங்க , வுன்னுமோர் கோடி யாதவர் குழுமி யுதயமால் வரையிடை 

4 


உசு 


திருக்களர்ப் புராணம் . 


யுதித்தாங் , கென்னமுன் னினன்ற னிதயபுண் டரிகத் தெக்கர 
ணமும் விடுத் தினிதின் . 

( சுக ) 


மூளுமா தரவா லருந்தவ முனிவன் முன்னுமூன் முக்கணெம் 
பெருமான் , வேளொடு நந்தி பிரமத கணங்கள் விண்ணவர் கின்னர 
ரியக்கர் , கோளில்சூ ரியர்பன் னிருவரெண் வசுக்கள் குலவுருத் 
திரர்பதி னொருவ , ராளுகந் தளிக்கு மடியரீங் கிவர்கள் சூழ்வர 
வாங்கெழுந் தனனால் . 

( கூஉ ) 


எழுந்தருள் கயிலை யிறைவனைப் பரவிக் காண்டொறுங் காண் 
டொறு மிறைஞ்சிச் , செழுந்தவ முனிவன் மெய்ம்மயிர் பொடிப்பு 
விழிபுனல் சிதறவா னந்தம் , பொழிந்திடப் பலகா னெஞ்சநெக் 
குருகிப் புகழ்தலு மழுவலான் புரிவாற் , றொழுந்தவ முனியை யன் 
பினா னோக்கிச் சொல்லின னீதவன் றுதிப்ப 

( * க .) 


அறவரி லுயர்ந்த நற்றவத் தோய்நீ யன்பினா லெமக்கடி யன் 
னாய்ச் , செறிவுறு மருளாற் பூசனை புரிந்து திவ்விய வுற்சவஞ் 
செய்து , பெறலரும் விரதம் பூண்டனை மகிழ்ந்தேம் யாதுகா ரண 
மினிப் பெறுதற் , குறுவரம் யாது கருதினை புகலென் றுரைத்தனன் 
பின்னரு முரைப்பான் . 

( சாச ) 


ஐந்தவித் தான்ற மாதவத் தோய்நீ யவாவுறும் வரங்கண்மற்றனைத் 
துந் , தந்துனக் கருள்வோர் தொண்டருக் குதவா வரமிலை விரை 
வினிற் றக்க , மந்திர முறாமற் புகலென முனிவன் பின்னரும் பன் 
முறை வணங்கி , யிந்துசே கரன்ற னிணையடிக் கமல மேத்தியாங் 
கிவையெடுத் திசைப்பான் . 


சகதல முழுதும் வியாபியா யழியாச் சராசர வுயிர்க்கெலா முயி 
ரா , யகமொடு புறமா யிருவினைப் பயனாய்ச் சுவர்க்கமா யருநா கமு 
மாய்த் , தகைபெறு மறிவாய் மறவியாய்ப் பிறிவில் சச்சிதா னந்தவா 
ரிதியாய் , நிகரிறற் பரமா நிருமல வரந்தா னின்றரி சனத்தின்மே 
துளதோ , 

( காசு ) 


உ . - பாரிசாதவனச்சருக்கம் . 


உஎ 


பற்பல விரத மருச்சனை யோக பாவனை யிவையெலாம் பயின் 
றும் ; பிற்பெறு பயன்யா துன்றரி சனமாம் பேறலாற் பிறிதுவே றுள 
தோ , வற்புதா வுன்றன் றிருவனுக் கிரக மருள்வதே பெருவர 
மதன்மேற் , சொற்றிடும் வரம்யா னறிகிலேன் றெரியச் சுருதிக 
ளுரைப்பது மிதுவால் , 

( சுஎ ) 


அலகிலா ரணங்க ளாகம புராண மருமறை மற்றுள பலவாங் , 
கலைகளு முனது காட்சியே பயனென் றியம்பிடு முனிவரர் கருத்தா , 
னிலைபெற வுரைக்கு மொழியுமீ தன்றி நின்றரி சனமலா வரத்திற் , 
பலன்வறி தெனப ரெவருமா தலினா லெனக்கிது வேபெறும் 
பலனாம் . 

( கஅ ) 


ஆரண முழுது மறிவுறா நீயின் றறிவுற வீண்டெழுந் தருளும் , 
காரண மடிகேள் யாதெனக் குனது காட்சியாற் பாக்கிய மனைத் 
தும் , பூரண மாவின் றெய்திய தடியேன் புனிதனா யினனுன தரு 
ளான் , மேருவுந் திரண மெனக்கிணை யொருவர் விண்ணினு மண் 
ணினு முளரோ . 

( சக ) 


மெல்லிய திரண மாயவென் றனக்கு வெளிப்படத் தோன்றினை 
யதனாற் , புல்லிய னெனினு நின்னனுக் கிரகத் தினுக்குரித் தாயி 
னேன் புரியும் , பல்பெருந் தவமும் பயிலுநான் மறையுஞ் செபங்க 
ளுங் கைவரும் பலனா, நல்கின வெளியேற் குன்றரி சனத்தா 
லெனப்பல வின்னன நவின்று : 

( எய ) 


அளிதவ ழிதழித் தெரியல்வா னவனைப் பின்னரு மருந்தவன் 
வணங்கித் , தெளிவுறு மறிவா லீதெடுத் துரைப்பான் சிவபுரத் 
திறைவனீ யென்பார் , களைகணா யளிக்கும் பெருவர முதவக் கரு 
தினா லஃதுரைத் தருள்பின் , பெளியனீ புகலு மவ்வரக் கேட்ப 
னென்னலு மெம்பிரா னியம்பும் . 

( எக ) 


தவலரும் விரத முனிவரின் மேலாந் தவத்தினோ யடியவர் தமக் 
கும் , அவிமுத லொருமூன் றுலகினு மற்றைப் புறத்தினும் பூருவங் 


உஅ 


திருக்களர்ப் புராணம் . 


கொடாத , வுவமையில் வரமும் பயனுமில் லெனமுன் புரைத்தன 
மினியுரை யுளதோ , விவணுனக் கியன்ற வரமிது வெனக்கூ றென 
முனி வரனுமீ தியம்பும் . 

( எஉ ) 


அண்ணனீ கனகப் பொதுவினிற் புலிக்கா லருந்தவன் பதஞ்சலி 
பரவப் , பெண்ணணங் கொருபான் மகிழ்வுற வமரர் பிரமன்மா 
லிந்திரன் பிறரு , முண்ணெகிழ்ந் திறைஞ்ச வனுக்கிர கந்தா ல 
கெலாஞ் செயும்பொருட் டுரவோ , ரெண்ணரும் பரமா னந்தநா 
டகமுன் பியற்றினை யந்நட மின்னும் . 

( எங . ) . 


யான்றவ மிழைக்கு மித்தரு வனத்தி லினமணிக் கற்றைகான் 
றிலங்கி , வான்றொடுங் கனகச் சிகரமா மன்றின் மலைமக ளொடு 
நடித் தருணீ , யான்றநல் விரத மித்தலத் தடியே னாற்றிய தப் 
பொருட் டெனக்கன் , றீன்றவா னென்னக் கரைந்துமா தவனீ 
தியம்பமேற் பரமனு மிசைப்பான் . 

( எச ) 


சச்சிதா னந்தத் தாண்டவந் தொழுதத் தரிசனந் தனைப்பெற 
நாளு , மிச்சையா முனிவ வம்முறை நடன மியற்றுவோ மெனப் 
பின்னு மிசைப்பான் , முச்சகம் பரவுங் கந்தமா தனத்தி லறுபதி 
னாயிர முனிவர் , மெச்சிய சைவ நெறியுளார் புனிதர் மாதவம் 
யாவையு மிகுந்தோர். 

( எடு ) 


அந்தாற் றவர்கள் பாலர் தம் பாலர் சிறுவர்நற் கிளையொடு மமர்க் 
தோர் , மந்திர மறையோ ராங்கவ ரெமது மாநடத் தரிசன மகிழ்ந்து , 
வந்தனை புரியுங் கருத்தினால் விரதம் பூண்டெமை வழுத்துவோ 
ரின்னோர் , தந்தமர் முதலா மனை வரும் பாற்ப கற்பத்தி லிம்பரிற் 
சார்வார் . 

( எசு ) 


மாலைவெள் ளருவி மணிகொழித் திழியுங் கந்தமா தனவரை 
மருங்கிற் , சால்புறு முனிவ ரெய்துநா ளெமது தாண்டவ தரிசனந் 
தருவோ , நாலிரு திசையும் புவனமுந் தொழ யவரொடு தரிசன 
நயந்து , மேலுறத் துதிசெய் தவருறு மளவு மித்தரு வனத்தினில் 
விரும்பி , 

( எஎ ) 


உ . - பாரிசாதவனச்சருக்கம் , 


உக 


பூசனை யயர்ந்து சச்சிதா னந்தப் பொதுநடத் தரிசன மின்று 
நேசமா முனிவ கண்டதாக் கருதி நீயயிர்த் திடாதுறை வைவே 
லீசனா லுனக்கு மறையும் தேச மியற்றுவிப் போமென வியம்பி 
மாசிலா விரத முழுவதும் புரியம் மாதவற் கபயமும் வழங்கி . ( எ.வு ) 


வேறு 


பாகசா தனன் பொன் னாட்டிற் பாரிசா தவன நாப்ப 
ணாகலோகத்தின் காறு நண்ணியே சுயம்பு மூர்த்த 
மாகிய சிவலிங்கத்தி னருந்தவன் பரமா னந்த 
போகவா ரிதியின் மூழ்க மறைந்தனன் கயிலைப் புத்தேள் . 


( எக ) 


அருந்தவத் துயர்ந்தோன் பின்ன ரத்தலத் தவர்க ளோடுந் 
திருந்திய கயிலை யீசன் றேவரைக் காக்குஞ் செவ்வே 
ளிரந்தவர்க் கருள்செய் முக்க ணிமயமா தெனுமின் னோர்க்குப் 
பொருந்திய வறிவாற் பூசை விதிமுறை புரிந்து பின்னும் . ( அய ) 


ஆலய மெழுகி மீது ரன்பினா லலகு மிட்டுக் 
கோலிநந் தனவ னங்கள் கொழுமல ரோடை செய்தாங் 
காலமுண் டவற்கு நாளு மபிடேக மாதி யாக 
வேலுநற் கரும் மாற்றி யின்னண மொழுகுங் காலை . 


( அக ) 


வேறு , 


மேம்படு தவத்து வியாதனே முதலா மிருடிக எனைவரும் விர 
விப் , பாம்பரை யார்த்த பராபர முதலா இருமலன் பாரிசா தவன் , 
மாம்பதி மருவி யாட்டயர் வோமென் றறைந்தது மருந்தவ னறி 
வாற் , றீம்பறப் புரியு மொழுக்கமுங் கேட்டு மகிழ்வொடுந் தருவ 
னஞ் சேர்ந்தார் . 

( அட ) 


ஈங்கியம் பியாற் காதையை யுரைப்போ ரினிதுற்க கேட்பவ 
ரிவர்பாற் , பாங்குறப் பயின்ற பண்பினோ ரின்னோர் தம்மொடும் பரி 
வுறப் பகர்வோ , ராங்கவர் குலத்துட் டோன்றினோ ரெவரு மளப் 


கூ 0 


* திருக்களர்ப் புராணம் . 
பரும் போகமுற் றளிகொ , டேங்கம் , சிதழித் தெரியலெம் பெரு 
மான் கயிலையி லெய்துவர் - திண்ணம் , 


பாரிசாத வனச்சருக்கம் முற்றிற்று . 


ஆகச்செய்யுள் கருக 


மூன்றாவது 
நிருத்தச்சருக்கம் . 


மாமறை தெரிக்கும் வியாதனே முதலா மாதவர் தருவனத் 
தடைந்து , தாமுறை புரியு மொழுக்கமுங் கந்த மாதனத் தடவரை 
மருங்கிற் , றோமில்பன் முனிவர் வந்திழைத் ததுவுஞ் சுருதிமே 
லவனடித் ததுவு , மேமுறப் பிரமன் றருமுனி கேட்ப நந்திவா 
னிவை யிசைப்பான் . 

( க ) 


னவு 


தன்னிகர் பசும்பூங் கற்பக வனத்திற் சார்ந்திடும் வியாதனே முத 
லா , மன்னமா தவரோ லெகெலா மளிக்கு நிமித்தமா வகிலகோ 
டிகளின் , மன்னுயிர்க் குயிரா மொருவனைக் கருதி யிரவியின் மண் 
டிப்பரடுக்கப் , பொன்னிலத் திமையோர் வெருவுறத் துருவா சன் 
பெரு மாதவம் புரிந்தான் . 

( உ ) 


அருமறை வியாதன் கண்ணுவன் பரத்து வாசன்பார்க் கவனெ 
னும் பெரியோன் , பெரியபிங் கலன்கார்க் கியனுவ மனியன் பிரு 
துசு கோத்திரன் பிரமன் , ஒருமுதத் தியன்மாத் தியந்தனன் மக்கு 
சதசிரன் பிரா திருத் தகைசேர் , இரு திசம், கிருதி யுசிகரன் றிரு 
வன் மவுன 

பார்க் கவனெனக் கிளந்தோர் . 


கூ .. - நிருத்தச்சருக்கம் . 


கூக 


அத்திரி யேக நேத்திரன் நூல லோசன் னங்கிரா விரத , வித்த 
கம் புரியுஞ் சங்குமா தவனிங் கிவர்தமா ணாக்கரும் விரவி , நித்தி 
லம் வயல்சூழ் களந்தையி னளவுஞ் சாலைகள் புடைதொறு நெருங் 
கப் , பத்தியி னியற்றிச் சுற்றொரு குரோசப் பரப்புற மருவினர் 
பரிவால் . 

( ச ) 


நாற்கதி யகற்றி மும்மலங் களைந்து நால்வகைத் தோற்றமுங் 
கடிந்து , மேற்கதி யளிப்ப வாங்கவ ரெவரும் வேறுவே றிலிங்கமுண் 
டாக்கிப், போற்றரும் பூசை விதிமுறை யயர்ந்தும் பொருவில்சந் 
குருபுகல் விதியின் , பாற்பட மறையின் மேற்படுந் தெய்வ வைந் 
தெழுத் தையுமுறை பயின்றும் . 


உணர்வினா லணியு முன்பெரும் பாவம் போக்கிடு முருத்திர 
வக்க , மணிகொண்மா லிகையை யழகுறப் புனைந்து மறையினாற் 
றிருவெண்ணீ றணிந்தும் , பணவர வசைத்தோன் சச்சிதா னந்த 
நாடகங் காண்குறும் பரிவா, லிணரிள நறும்பூங் கற்பக வனத்தின் 
மாதவ மெய்தியு மிருந்தார். 

( சு ) 


அவிகொளா குதிசெய் புகையிருட் படல மவிர்கதி ராயிரம் 
பர - புந் , தவனமண் டலத்தி னெல்லையுங் கடந்து சேறவாத் துளி 
முகி றவழு , மிவரிளம் பசும்பூங் கற்பக வனத்தி லிருடியர் தவாக் 
கினிக் கிடருற் , றுவமையி லிரவி யொளித்தன னெனவாங் திரவியி 
னொளிமழுக் கிமோல் . 

( எ ) 


ஓதுநான் மறையின் முழக்கினாற் றவள நீற்றொளி பரப்பலா லுல 
வாப் , போதமா தவத்தால் வீக்கிய சடிலச் செந்துகிர்க் கற்றையின் 
பொலிவாற் , றீதக னளின வக்கமா லையுமேற் றரித்தலாற் பாற்கடல் 
சிவணு, மேதகு நறும்பூங் கற்பக வனத்திற் றவம்புரி யிருடியர் 
வெள்ளம் . 

( அ ) 


காலமங் குணர்ந்து மழைமுகில் பொழியு மாறெனக் கதமிலம் 
முனிவர், வேலைக டோறு நான்மறை வீதியானித்திய வினையெ 
லாம் புரியச் , சூல்வளை யினங்கள் வயிற்னைத் தீன்ற ...வெண்மணிச் 


கூ .2 


திருக்களர்ப் புராணம் . 


சோதிகான் றிமைக்குஞ், சேலுலாம் வயல்சூழ் நாடெலா நிதிகள் 
சிறந்து பல் வளமுமா யினவால் . 

( க ) 


ஈங்கிவர் புரியு மாதவப் பெருமை யொருவரா லுரைப்பரி திவரிற் , 
றீங்கற நுகரு முண்டிநீத் தமைந்தோர் சிலர்புனல் பருகுவோர் 
சிலர்க , டேங்கிய வதகத் தமிழ்ந்திநிற்பவர்கள் சிலர்மதி வதனமே 
னோக்கி , யோங்கிற் பவர்கள் சிலர்சரு கருந்தி யுறுபசியொழிப்பவர் 
சிலரால் . 

( க 0 ) 


இருவகை புரியுஞ் சாந்திரா யணநோன் பியற்றுவோர் சிலருயிர்ப் 
பொடுக்கித் , தருவெனப் பகர நிற்பவர் சில்லோர் தாளுற நிற்பவர் 
சிலர்தாட் , பெருவிர லூன்றி நிற்பவர் சிலர்பஞ் சாக்கினி மத்தியிற் 
பிரியா , தரியநல் விரத மாற்றுவோர் சிலர்யோ கடைபவ ரலகின்மா 
முனிவர் . 

( கக ) 


ஐம்பகற் கொருகா லுண்பவ ரநேக ரறுமதிக் கொருபொழு 
தயின்று , வெம்பசி தவிர்ப்போ ரவரினும் பலர்மூ வைந்துநாட் 
செலவுணல் விரும்பு , நம்புநீர் முனிவர் பலர்களின் னணநா நாவித 
நற்றவம் புரிந்தா , ரிம்பரெம் பெருமான் ஞானநா டகஞ்செ 
யமையமு மணித்தினெய்தியதால் . 

( கஉ ) 


மிகுமணி யருவிக் கந்தமா தனமா மோங்கலின் மேவிநல் விரதம் , 
புகரறப் புரியு மோரறு பதினாயிரவரும் புதுமதி புனைந்து , துகிரிளங் 
கதிர்தோய்ந் திலகிய சடிலத் தோன்றல்கற் பகவனத் தியைந்து , 
மகிதலந் துதிக்க ஞானநா டகஞ்செய் காலமங் குணர்ந்திவண் 
வந்தார் . 

( கா ) 


வேறு . 


நண்ணு மாதவர் தாந்துரு வாசனை நயந்தா 
ரெண்ண ருந்துரு வாசனச் சிரமமின் றெய்தி 
மண்ணி னோமலம் புனிதமா யினமுனம் வகுத்த 
புண்ணியப்பய னிதுவெனாப் பின்னரும் புகல்வார் . 


( கச ) 


கூ .--- திருத்தச்சருக்கம் . 


ந . 


வேறு . 


இனைய மாதவற் காவிறை யாமுதற் 
புனித னானந்த நட்டம் புரியுமா 
லனைய மாமுனி சீரினை யந்தமா 
றனைய னாயினுஞ் சாற்றுதற் கொண்ணுமோ . 


( கரு ) 


என்ன மாதவர் யாவரு மின்னன 
பன்னி யேத்தினர் பன்முறை யத்தவ 
மன்ன னீங்கிவர்க் கண்டு மகிழ்வுறச் 
சொன்ன யந்துபல் காற்றுதித் தானரோ. 


( கசு ) 


மங்கை பாகன் றிருவரு ளான்மறை . 
யெங்கு மோது மியல்பி னிருடியுந் 
தங்கு மன்புறு தன்னடி யாரொடு 
மங்க வர்க்குப சாரமிக் காற்றினான் . 


( கஎ ) 


இப்பண் பாக வியற்றிடு மாதவ 
னொப்பி னல்லுப சார முவந்தன 
ரெப்ப யன்களு மெய்தின ராமென 
வப்பெருந்தலத் தாங்கவர் வைகினார் . 


( கஅ ) 


வாதியுமா தவர்க ளனை வருங் கனக கற்பக வனேசன்மா மணிப் 
பொற் , பொதுவிலா னந்த நடம்புரிந் தருளு மளவும் வெண் புனித நீ 
றணிந்து , விதியினா லரிய வுருத்திர வக்க மாலிகை விதமுறப் 
புனைந்தாங் , கிதயநெக் குருகி யன்பினா லரனை யெண்ணியீங் கிவ 
ருறும் வேலை . 

( கச ) 


தண்ணறும் பசுந்தோட் டளிதவழ் முளரிச் சதுமுகன் றாளமொத் 
திசைப்ப , மண்ணரும் வயிரக் கிரிலிகர் பஃறோள் வாணன்வன் குட 
முழ வியம்பப் , பண்ணமை நரம்பிற் றிவ்வியா ழிருவர் பல்லிசை 
யின்னமு துகுப்ப , நண்ணரும் புவனங் கிழியவிண் ணதிர நந்திமத் 
தளியொலி திளைப்பா 

( 20 ) 


ச 


திருக்களர்ப் புராணம் . 


கடையுகத் ததிரு மிடியெனத் தேவ துந்துபி பன்முறை கறங்கக் , 
கொடிபுரை மருங்குற் றரளவெண் முறுவற் குழைதவழ் கொடிய 
வாட் டடங்கட் , பிடி நடைக் களபப் புணர்முலை யிமவான் பெண்ன 
ணங் கின்னகை பிறங்கப் , படிமுழு தளந்த சுடருமிழ் திகிரி மாத 
வன் முறைமுறை பரவ . 

( உக ) 


பணமணிச் சுடிகை யாயிரம் பரப்பும் பாதலத் துரகனு நறும்பூ , 
மணமலி பசும்பொற் கற்பக நாட்டின் வலாரியுங் காண்டொறும் 
வணங்க , விணரொளி தருமா தவர்கள்பன் னிருவ ரெண்டிசைப் 
பாலர்நின் றிறைஞ்சத் , துணையில் வெள் விடைமேல் வருமுருத்திரர் 
கள் பதினொரு வருமுறை துதிப்ப. 

( உ.உ ) 


வானவர் கருடர் சித்தர்கந் தருவர் கின்னரர் மருவுகிம் புருடர் 
தானவ ருரகர் நிருத்தரா காச வாசர்விச் சாதர ருரையா 
மோனர்பன் னரிய வுத்தர குருவோ ரீங்கிவர் முறைமுறை பணிய 
மேனகைத் திலகுந் தாரகைத் திரளும் பூதமும் விரவிமுன் றுதிப்ப . 


பிள்ளை வெள் ளெகின மெனுநடைத் துவர்வாய்ப் பிறைநுதற் 
பேரெழிற் றிருவும் , கள்ளவிழ் கூந்தற் கலைமக ளோடு கவிரிதழ்ப் 
புலோமசை யணங்கும் , வள்ளையங் குழைதோய் சேயரிக் கருங்கண் 
மதிநுத லுருப்பசி முதலாம் , கிள்ளையங் குதலை யரமடந் தையருக் 
கிளருமன் புறத்தனி பரவ . 

( உச ) 


+ 


மூன்றரைக் கோடி தீர்த்தமுந் தெய்வ நதிகளுந் துகிர்க்கொடி 
முரித்துக் , கான்றொளி விடுக்கும் வெண்மணி வரன்றிக் கரை 
தொறு மெறி திரைக் கடலும் , வான்றவப் பயனா லுருப்பல வெடுத்து 
விரூபமாய் வலம்வர மகிழ்வார் , சான்றமா தவர்கள் குழுவெலா 
நெருங்கித் திசைதொறுஞ் சார்ந்துசே விப்ப . 

(உரு ) 


பாதல முழுதும் பொன்னடித் துணையா வம்பர மருக்குலாப் 
பரந்த , மாதிர மனைத்துக் கரங்களா வயக்கத் தாரகை மாலிகை 
வனைந்து , மீதுயர்ர் திலக்கும் பிறைகுலா மவுலி யண்டத்தி னப் 


கூ .. - நிருத்தச்சருக்கம் . 


கூக 


புறம் விளங்க , வாதவன் கனற்று மெரிமதி யெனுமூன் றருள்விழி 
சுரந்தருள் விளைப்ப . 

( உசு ) 


மருவிரி முளரித் தாளிலொன் றூன்றி யொருபதர் தூக்கிவான் . 
முகட்டிற் , றிரிதரு மிரவி யாயிர முதித்தாங் கெனவுமிழ் சேயொளி 
பரப்பத் , தருவனத் திலகு மாமணிப் பொதுவிற் சக்கரச் சுழலெனத் 
தயங்கப் , பிரமதாண் டவஞ்செய் தருளினான் றவளப் பிறைகுலா 
மவுலியெம் பெருமான் . 

( உஎ ) 


பூவரும் பிரம னாயிர நயனப் புரந்தரன் புணரியை யுழக்கித் , 
தேவர்கட் கமுத முதவிய திகிரிச் செங்கண்மா யவனெனுந் திறத் 
தோ , ரேவரு முணர வரியவா னந்த நடம்புரி வேலையி னெவரு , 
மோவியப் 

படிவ மொத்தனர் கரண காரிய மனைத்தையு மொழிந் 

( சார் ( உ அ ) 


வேறு . 


வெவ்வரா வுலவிய வேணி யான் புரிந் 
தெவ்வுயிர் முழுவது மியக்கு மிந்நட 
மவ்வியர் தவிர் துரு வாச னன்பினாற் 
செவ்விய மனமுறத் தெரிசித் தானரோ. 


(உக ) 


ஆரண முழுவது மாய்ந்து மேம்படு 
பேரறி வாற்ஜரி சித்த பேர்சிலர் 
வாரியிற் றிரண்முனி வரரின் மாலகல் 
சீரிய மனத்தினாற் றெரிசித் தார்சிலர் . 


( ங O ) 


கந்தமா தனகிரி யகன்று கண்ணுற 
வந்தமா தவர்துரு வாசன் வியாதன்பின் 
முத்துமா முனிவர் பிறரு முற்றியாங் . 
இந்தவா நரடைர் தரிசித் தேத்தினார் . 


(ஙக ) 


திருக்களர்ப் புராணம் . 


வேறு . 


வையக முதலா மைந்து பூதமும் பிறவு மற்றத் 
தெய்வமு மிறையிற் பூழி யாயிறத் திரிக்குஞ் சூலத் 
தையனின் றாடு மாற்றாற் றிருக்கள் ரெனும்பே ராகி 
யெய்திய புவன மூன்றின் மேன்மை பெற் றிலங்கிற் றன்றே . ( ங ) 


கமலையிற் பிறந்து மேலாங் காசியி லிறந்துங் கண்ணா 
லமைவுறு பசும்பொற் றில்லை யம்பலங் கண்டு மன்பாய் 
விமலன்வா ழருணை நாளு முன்னியும் வீடு காண்பார் 
சமைதிருக் களருள் யாதொன் றியற்றினு முத்தி சார்வார் . ( க.க ) 
அலர்தலைப் புவன மீதிற் சிவபதி யனைத்தி னுந்தண் 
மலர்விரி பாரி சாத வனமுதற் றலமாம் யார்க்கும் 
புலைமல மூன்றும் போக்கி யிருவினைப் புணர்ச்சி நீக்கித் 
தொலைவில்பே ரின்ப நல்குந் தூயவீ டளிக்கு மாதோ . ( ந.ச ) 


விருப்புறக் குருவின் ஓரம் விழைந்தன ரேனு மாறாச் 
செருக்கினான் மறையோர் பாலர் தெரிவையர்ச் செகுத்தா ரேனு 
முருத்தெழுந் தொருவன் செய்த வுதவியைக் கொன்றா ரேனுந் 
திருக்கள ரடைந்தா ராயிற் றேவர்க்குந் தேவ ராவார் . 

ரு ) 


கூ 


முகிழ்விரி யிதழி வேய்ந்த புரிசடை முதல்வனின்ன 
தகையவாங் கனகப் பைம்பூந் தருவனச் சபையி னாப்ப 
ணகிலமு முனிவர் விண்ணோ ரனைவரு மன்பி னோக்கி 
மகிழ்வுற திருத்தந் தெய்வ வருடமட் டளவுஞ் செய்தான் . 


( ஙசு ) 


அண்டராண் டளவுந் தாண்ட வம்புரி யண்ணல் பின்ன 
ரெண்டரு மனத்தாற் றியானித் திடுந்துரு வாசன் காமத் 
தண்டிரைப் பரவை நீத்த தவமுனி வரையு நோக்கிக் 
கண்டிரோ வெமதா னந்த நடமெனக் கழறி னானால் . 


( ங எ ) 


அம்மொழி யறையக் கேட்ட தவத்துரு வாசனாதி 
யெம்முனி வரர்கள் யாரு மின்பமுற் றிறைஞ்சி யன்பான் 


கூ .. - நிருத்தச்சருக்கம் . 


கூன் 


மெய்ம்மயிர் பொடிப்பப் பொங்கி விழிபுனன் மாரி சிந்த 
மைம்மறை மிடற்றோன் கேட்ப வின்னன மகிழ்ந்து சொல்வார் . ( ) 


அறுபகை துரந்து நீங்கா மும்மல மகற்றி நான்கா 
யுறுகதி யொருவி யோரே முற்பவந் துடைத்தார்க் கேனும் 
பிறையணி யிறைவ நீசெய் பிரமதாண்டவத்தைப் பேணி 
மறுவிலிந் தியத்தாற் றுய்ய மனத்தினா லறிதற் பாற்றோ. 


( ந க ) 


எல்லையி லண்ட கோடி யெனுமொளிர் தரளங் கோத்து 
மெல்லிடைச் சுணங்கு போர்த்த வெம்முலைக் கணியுங் கோலப் 
பல்வளைத் தளிர்க்கை முக்கட் பராபரை யன்றி யுன்ற 
னல்லெழிற் பரமா னந்த நடமெமக் குணர லாமே . ( ச ) 


ஆயினு மடியோ மெக்க ளறிவினுக் கியைந்த வாற்ற 
னீயுகந் தாடு மாட னெஞ்சநெக் குருகி நோக்கி 
மாயிரும் பிறவிப் பௌவ மலச்சுறா விழுங்கா வண்ணந் 
தீயவை தவிர்க்கு ஞானப் புணையினா னீந்திச் சென்றோம் . 


( சக ) 


இருவினை கழிந்தோங் காமத் தெல்லையுங் கடந்தோ நாளு 
நிருமல மானோம் யாங்க ணிகழ்த்திய வபரா தத்தை 
யருள்கொடு பொறுத்தி நீயென் றருமறை முனிவர் யாரும் 
பரவருங் காதல் கூர்ந்து பன்முறை வணங்க லுற்றார் . 


( உ ) 


வணங்கிய முனிவர் தம்மைப் பின்னரு மகிழ்ந்து நோக்கி 
யணங்கரா வணியும் வேணி யமலனீ துரைக்க லுற்றா 
னுணங்கிய வறிவின் மேலா மந்தணீர் நும்பாற் கந்த 
னுணர்ந்துயர் துருவா சற்கன் றுதவிய வரத்தான் மேவும் , 


( சங ) 


பதமிகுந் தனுமா தத்திற் சுக்கில பக்கத் தாறாந் 
திதிபுனற் கிறைநாள் கூடிற் கதியரு டினம தாகும் 
வதியுமத் தினத்தின் மேவுக் குகனெழுத் தைந்தும் வாய்த்த 
விதியினா னுங்கட் கெல்லாம் விரித்துப் தேசஞ் செய்வான் . ( சச ) 


கூ.அ 


திருக்களர்ப் புராணம் . 


கெழுமறைக் கிறுதி யாய வைந்தெழுத் தடைவிற் கேட்டுப் 
பழுதற வுணர்ந்து காமப் பரவையின் பரப்பு நீத்திட் 
டழிவுறாப் பரமா னந்தப் பெரும்பத மடைவீர் நீவி 
ரெழுகவென் றிசைத்துப் பின்னு மெம்பிரானியம்பலுற்றான் .(சரு ) 


பாரிலின் றாதி யாகப் பாரிசா தவனத் தோங்குஞ் 
சீரிய முழுமா ணிக்கச் சிற்சபை தெரிசித் தோர்கள் 
சார்வரு மெமதா னந்தத் தாண்டவந் தரிசித்தார் போற் 
றேரில்யா ரேனு மெய்தாச் சிவகதி யடைவர் திண்ணம் . 


( சசு ) 


என்னவீ துரைத்து வாக்கா லிவ்வர மீந்தோ மிந்தத் 
தன்னிகர் புனித கேத்ரந் தனிலெனச் சாற்றி யேத்து 
முன்னருந் தவத்தோர்க் கெல்லாம் விடைநல்கிக் கயிலை முன்னிச் 
சின்மயப் பயனா மெங்கோன் சிவகணத் தோடுஞ் சென்றான் . ( சஎ ) 


அந்தநாண் முதலா யாவ ராயினு மமரர் நாட்டின் 
பைந்தரு வனஞ்சூழ் செம்பொற் பன்மணிச் சபையை நோக்கி 
வந்தனை புரிவ ராயின் மழுவலான் வரத்தான் மாயாப் 
பந்தவல் வினையை நீங்கிப் பரகதி யடைவர் மாதோ . (சஅ ) 


ஏழ்வகைப் பிறப்பிற் றோன்று மெவ்வுயி ரெனினுஞ் சேரிற் 
மூழ்வறப் புனித மாக்குந் தருவனச் சபையின் மேன்மை 
யூழ்முறை விரும்பிக் கேட்போ ரியம்புவோ ருலவா வின்பத் 
தாழியின் மூழ்கி நாளு மழிவுறாப் போகர் துய்ப்பார் . 


கும்பமா மதியில் வைகும் பூரணைத் திதியிற் கோமா 
னம்பிகை யோடு மிப்பே ரம்பலத் தாடன் மேவு 
நம்புமத் தினத்தின் மாலைப் பொழுதினி னயந்து சேவித் 
தெம்பெரு மானைப் போற்றில் விசேடமென் றியம்ப லாமால் . ( 10 ) 


இத்திற மாலைப் போழ்தி விறைவனைத் தரிசித் தாராற் 
பத்தியிற் கணிகை மார்தோண் முயக்கிய பழியும் வாயா 


. 


- நிருத்தச்சருக்கம் , 


கூகூ 


லித்துனை யெனக்கூ றாத பாவமு மிமைப்பி லேகுந் 
துய்த்திடா விடத்தி லுண்ட தோடமு மிறையிற் போமால் , ( ருக ) 


வேறு , 


அடைந்த வர்க்கருள் பாரிசா தவனத்தி லரனுறை யாலய 
முன்ன , ரிடந்து மேற்றுரு வாசனாக் கியதுவா னிமையவர் முதலி 
னோ ரெவரும் , படர்ந்து சூழ்வது லோகலோ காக்கிய மெனும் 
பெயர் பரித்ததோர் தீர்த்த , மிடங்கொ ளப்பெருந் தீர்த்தத்தி 
னண்பக லெய்தியங் கதனிடை மூழ்கி . 

( உ ) 


இயன்ற வான்பொரு ளந்தணர்க் கீந்துபொன் னிவர்சடை 
முடித்துரு வாசன் , வியந்து போற்றிய தருவனத் தீசனை விதிமுறை 
தரிசனம் புரியி ; லயர்ந்த பாவமு மிருவினைத் தொடர்ச்சியு மகன் 
றிடு மலகிலா வின்பம் , பயந்து மேற்கதி தருமிது சத்திய மெனப்பர 
னியம்பினன் பரிவால் . 

( ருகூ ) 


வேறு . 


சிறந்ததரு வனமோக்கும் தேவர் போற்றும் 

திருக்களர்மா நகர்மேவுஞ் சிவனை யோர்கா 
லறிந்து தரி சித்தனரா யினும்யா தொன்று 

மறியாமற் தரிசித்தா ரெனினு மன்னோர் 
செறிந்தகிளை யொடுமவர்தம் வழியு ளாய 

தென்புலத்தோ ரொடுமுறையிற் சிவலோ கத்தி 
லுறைந் திடுவர் சத்தியஞ்சத் தியமா மிந்த 
வுரைதவறென் றோர் நரகத் துறுவ ராமால் . 


( இச ) 


புலையரொடு பொல்லாத பதித ரேனும் 

பொன்னவிர்பூந் தருவனத்திற் பொருந்துஞ் செங்கே 
ழிலகுமணிப் பெருக்கோயில் வைகு முக்க 
ணசனைத்து ரத்தணுகி யிறைஞ்சினாரேற் 


சய 


திருக்களர்ப் புராணம் . 


குலவுவர்முத் தியிலி 

துசத் தியமாந் தீராக் 
கொடியவினைப் பாவிகளுங் கோவு மாவு 
மொலிகொள்பற வையுமளியும் புழுவு மேனுந் 
தரிசித்தாற் சிவலோகத் துறையு மாதோ . 


( குரு) 


தொண்டர் தமக் கரனுதவாப் பொருளொன் றுண்டோ 

தொல்லுலகிற் சிவனடியார் பெருமை சோதித் 
தண்டர் தொழுஞ் சிவபெருமா னறிவ நன்றி 

யகிலகோ டியிலொருவ ரறியார் காள 
கண்டன்மிகு பெருமைதனை யவரே யன்றிக் 

கருதுவா ரிலைய தனாற் கமலத் தோனிற் 
றெண்டிரையிற் றுயில்வோளிற் றேவர் தம்மிற் 
சிவனடியார் பெரியரெனச் செப்ப லாமால் . 


வேறு . 


அருந்தமா யிரகோடிப் பிறவியிற்புண் ணியம்புரிந்தார்க் கல்லா 
லீசன் , கனிந்துகா தலித்துருகு மிந்தமுழு மணிச்சபையின் காட்சி 
யெய்தா , மனந்தனா னினைப்பினுமேற் கதியளிக்கு மிச்சபையின் 
மகிமை யாவும் , புனைந்து நூ றாயிரமா முகமெனினு மனந்தனுக்கும் 
புகலொ ணாதால் . 

( ருஎ ) 


| 


இளம்பருதி யொருகோடி யெனவிமைக்கு மிச்சபையின் மகிமை 
யீச, னளந்தறிவ தன்றியரி பிரமபுரந் தரர்முதலோர்க் கறிய 
லாமோ , கிளந்தமொழி யிவையனைத்துஞ் சத்தியஞ்சத் தியமிதனைக் 
கேட்போர் கற்போ , ருக்குளிர வுரைத்திடுவோர் யாவரா யினுக் 
கயிலை யுறைகு வாரால் . 


திருத்தச்சருக்க முற்றிற்று . 


உச்செய்யுள் 10 


நான்காவது 
பஞ்சாக்கரச்சருக்கம் . 


பனிமதி நிலவி னவிரொளி பரப்பும் பவளவார் சடைமுடிப் 
பரமன் , கனை கதிர் விரியும் பொற்றரு வனத்தி னாடகங் கனியரின் 
ராடி , முனிவரர் பரவக் காட்சியாக் களித்த வரன்முறை முழுவதும் 
வியப்ப , நனிவிதந் துரைத்த நந்தியை நோக்கிச் சனற்குமா 
ரன்னிவை நவில்வான் . 

( க ) 
மறைகளா றங்கம் பதக்கிர மங்கண் மனுமுதன் மிருதியா கமங்க 
ளறிவுறு புராண மேழெனுங் கோடிமந்திரமனைத்துமைந்தெழுத்திற் 
பிறவியென் றுரைப்பக் கேட்டன னாகா விதங்களாப் பேசரு மறைகட் 
கிறையென விசைக்கு மவ்வெழுத் தைத்தின் மான்மியம் விளம்புதற் 

( உ ) 


கெளிதோ . 


க . 


ஆயினும் விதிபூ ருவத்தொடு சாங்க மாம்படி மந்திரோத் தாரர் , 
தூயமா மறையா மியந் திரோத் தார மோடுநாற் குலத்தவர் துதிக்கு , 
மேயவைந் தெழுத்தும் புகன்றிடு விதமு மந்திரத் திறையின்மான் 
மியமு , மாயையின் முனிவர்க் கறுமுக னுரைக்கு மார்க்கமுங் 
கூறென வுரைத்தான் . 
உந்திநாண் மலர்மே லயன்றரு முனிவ னுரைத்தலு மறுமுக 
னுவப்பா , யந்தமா தவரா மோரறு பதினா யிரர்க்கர னாணையா 
லறையு , மந்திர விதியு முறைமையு முணர்ந்து மலவிரு ரெக்குமா 
ஞான , நந்திவா னவனு மகிழ்வொடு முனிவ னயப்புற வீதென 
நவில்வான் . 

( ச ) 
நன்குண முனிவ கேட்டியைந் தெழுத்து நவின்றிடிற் பேதமு 
மோரை , தென்பரவ் வெழுத்தின் பகுதியா லவைதா மியம்பிடு 
மைந்தெழுத் தோடு , பின்பிரு மூன்று நாலிரண் டீரைந் தொருபனி 
ரண்டெனப் பெரிது , மின்புற வுரைக்கு மக்கர விதமுண் டைக் 
தெழுத் தாதியா விசைப்பார். 

6 


திருக்களர்ப் புராணம் . 


கிரமமாவிருடி சந்தசு தியானந் தெய்வவர் தனத்தொடு கிளக்கும் , 
வரன்முறை யிவற்றாற் பகர்வது முதல்யாம் வகுத்துரைத் திடுமெழுத் 
திவையும் , குருதிகொப் பளிக்கு நெட்டிலைச் சுடர்வேற் குழகனித் 
திறமியம் பினனாங் , கிருடியர் பதினாயிரர்க்கொரு முகமா வறுமுகத் 
தாலெவ ரெவர்க்கும் . 

( சு ) 
இன்னண முனிவ ரெனுமறு பதினாயிரர்க்கறு முகனினி தியம் 
பிப் , பின்ன ராங் கவர்க்குச் செபித்திடும் விதியுந் தியானமும் விதியி 
னாற் பேறும் , பன்னின னவற்றுட் சிறிதியா னுரைப்பன் பாங்குறக் 
கேட்டியென் றெவர்க்கு , முன்னுறும் பிரமன் றிருமகன் றனக்கு 
நந்தியம் பகவனு மொழிவான் . 

( எ ) 
மோக்கசா தனமாஞ் சுத்தமாம் பஞ்சாக்கரம்பிர ணவத்தொடு 
மொழியி , லாக்கிய போக மோக்கசா தனமாஞ் சாந்தயாந்தத்தொடு 
மறையி , னீக்குதற் கரிய காமிய மளிக்கு நெறியிலா வறுமையை 
முழுதும் , போக்குமோ ரிரண்டு சாந்தயாந் தத்தோ டகமகிழ்ந் 
தன்பினாற் புகலில் . 

( அ ) 
செப்பிய சாந்த யாந்தமூன் றுடனே யைந்தெழுத் தையுமுறை 
செபிக்கி , லொப்புறு நலனாம் வசீகர மளிக்கு முணர்வினா லித்திற 
முரைப்போர்க் , கெப்பயனரிய தாங்கவ ரகத்து ளிச்சையாம் பொரு 
ளெலா மளிக்கும் , தப்பறப் புகலுஞ் சாந்தயாந் தத்தின் றன்மையை 
யளப்பதற் கரிதால் . 

( கூ ) 
செங்க . 

ங்கதிர் விரிக்கும் பவளவார் சடைமேற் சிறுபிறை யிலகவா 
ளூரக , கங்கணங் கமலக் கரந்தொறு மிலக வபயமும் வரதமுங் 
காட்டிப் , பொங்கிய புலித்தோ லரைமிசை யார்த்துப் பொலிவுறும் 
வடிவமாய்ப் புரக்கு , மங்கணா யகனை நினைவது விதியா மோக்கபஞ் 
சாக்கர மறையில் . 

( 50 ) 
பண்ணவ னியற்று முலகெலா மழுந்தப் பமெணி திரையெறிந் 
திழியுந் , தண்ணதி பெருகும் வேணியுஞ் சயிலத் தையலோர் பாக 
முந் தவள , வண்ணமு மாகப் பரமனைக் கருதி வாய்த்தலாற் காமிய 
மாகு , மெண்ணரும் போகப் பயன்றரு மிறவா முத்தியு மெய்தலா 
மியல்பால் . 

( கக ) 


பஞ்சாக்கரச் சருக்கம் . 


பானிலா விரிக்குந் தடந்திரை யமுதப் பாகவான் பிறைச்சடை 
முடியும் , தேனுலாங் கமலக் கரதலத் தபய வரதமு மழகுறச் சிவனை , 
யானபொற் பசுந்தோட் டம்புயா தனத்தி லிருப்பதா வகமுறக் 
கருதி , மேன்முறை யட்டாக் கரத்தையு முரைக்கின் மிடியெலாம் 
வேரறக் கெடுமால் . 

( 52 ) 
வேறு . 
செல்வ நல்குமெட் டிலக்குமி யொடுமணி திளைக்கும் 
பல்ல ணிக்கலன் பயிலலங் காரமும் படைத்து 
மல்கு வண்ணமா நம்பனை மனமுறக் கருதிச் 
சொல்லி லின்பமாம் வசியபஞ் சாக்கரச் சுருதி . 

( கங ) 
அட்ட மூர்த்தியா யனைத்துமாய் விளங்கிய வரனை 
யிட்ட சித்தியி னிமித்தமா வின்னணங் கருதி 
மட்டி லாரண மேழெனுங் கோடியா மறைகட் 
கெட்டொ ணாதபஞ் சாக்கரஞ் செபித்திட லியல்பாம் . ( கச ) 

வேறு . 


எந்திர முதலாம் பிரணவ மதனா லிருலேத் திரேகையுண்டாக்கிச், 
சந்திர பீசங் கலைமுறை மாத்ரா வேட்டனம் விதியினாற் சமைத்து , 
முந்துமோ ரெழுத்தான் முத்திரை யாமைந் தெழுத்தினை முற்றுற 
வளைத்துத் , தந்தவெந் திரத்தை மாயையால் வளைப்பிற் சத்திநல் 
கியந்திர மதுவாம் . 

( கரு ) 
பொற்பசுந் தகட்டி லாயினும் வங்கத் தகட்டொடு பூற்சமே 
யெனினு , முற்பகுத் துரைத்த வியந்திரம் பொறித்து முறையினா 
வாகனம் பண்ணி , யற்பொடு பதினா சாமுப சாரத் தொடுமிகுத் 
தருச்சனை புரிந்து , மற்றவை தரித்து மறையினாற் சந்தி வந்தனை 
செயிற்பவ மாளும் . 

( கசு ) 
கூறிய விதியா லியந்திரத் தகடு புனைந்துளோன் குவலயமுழுது , 
நீறுசெய் திறையிற் றரித்திடுங் கவர்வாய் நெட்டிலைச் சூலமொன் 
றேந்தி , யீறிலா னந்த நாடக மியற்று மீசனா மென்பது சரதம் , 
வேறுரை யுளதோ வின்னணம் பலவு மெய்த்தவர்க் கறுமுகனு 
ரைத்தான் . 

( கன ) 


திருக்களர்ப் புராணம் . 


உரைத்தமெய்ப் பஞ்சாக் கரத்தினைப் பரமன் சந்நிதி யினுமுமை 
முன்னும் , தரைக்குண்மிக் காய தெக்கணா மூர்த்தி சந்விதி யினு 
மருந் தவத்தோ, ரருத்திசெய் துருவா சன்முத லெவரு மன்பொடு 
செபித்துவின் புகழுந் , திருக்கள ரீசன் வெளிப்பட வரங்கள் 
பெற்றனர் முத்தராய்ச் சிறந்தார் . 

( கஅ ) 


ஆதலா லுணர்வின் மிக்கமா தவத்தோ யாத்தசற் குருவினை 
யடைந்து , மோதிய தரங்கச் சுரநதி யழைப்பான் முயன்றவ 
னெனப்பல முயன்று , மேதகு மறையு மறிவுறா வைந்தக் கரத்தை 
யும் விதிமுறை கேட்டுத் , தீதறச் செபிக்கி லொருவனாங் கவனே 
சிவனெனச் செப்பலாந் திண்ணம் . 

( கசு ) 
சிவத்தினா லன்றிச் சித்தியா தைந்தக் கரமறை தெரிக்குமித் 
தலத்திற் , றவப்பெரும் பயனா லோருருச் செபிக்கிற் றகுமுருக் 
கோடியாய்த் தவிராப் , பவக்கருக் களைந்து மலபரி பாகம் பண்ணி 
மேற் கதியினைப் பயக்கு , முவப்பொடு மகிழ்ந்து பலவுருச் செபிக்கி 
லதன்பய னுரைப்பவ ரிலையால் . 

( 20 ) 


அஞ்செழுத் துபதே சம்பெறுங் கால மாதியா யாண்கெ டோறு 
மஞ்சினந் தவழும் பொழிற்றிருக் களருள் வருமுரு கனுக்கபி டேகம் 
விஞ்சிய சுவையா நிவேதனம் புரிந்து விசேடமாம் பூசனை யயர்ந்து 
நெஞ்சுறப் புகழ்வோர் தேவர்கோ னாகி நிச்சய முத்தரா குவரால் . () 


வள்ளி மென் களபப் புணர்முலைக் குவடு தைவரு மணிநெடும் 
பணைத்தோள் , வெள்ளிலைச் சுடர்வே லறுமுகக் கடவுண் முற்புகல் 
விதியும் தேசங் , கொள்பவ ரெவரு முடிவில்பல் பிறவிக் குரை 
புனற் பரவையை நீங்கித் , தெள்ளிய ஞானப் பெருவரம் பயக்குஞ் 
சிதைவிலா முத்தியைச் சேர்வார் . 

( உஉ ) 
திருவெண்ணீ றணிந்தோ ருருத்திர வக்கத் தெரியல் பூண் 
டவர்சதா சிவன்பா , லுருகுமன் புடையோ ரீங்கிவர்க் கன்றி 
யைந்தெழுத் தோதுத றீதாங் , குருவுப தேச முறைமையி லைந்தக் 
தரத்தையுஞ் செபித்திடக் குணிப்பி , லிருநிலத் தெவரு மெம்பிரான் 
கயிலை யெய்துவர் முத்தராயிருப்பார் . 

(உங ) 


ச . - பஞ்சாக்கரச்சருக்கம் . 


சரு 


பூருவத் தெடுத்த வனந்தமாம் பிறப்பிற் புகலரு மிருதியும் பொருவி , 
லாரிய மறையு மியம்பிய நெறியிற் சேர்ந்து தூ யவர்களா யமைந்த , 
சீரியர் பரம னைந்தெழுத் தினையுஞ் செபித்திடப் பெறுகுவர் செபித் 
தோர் , பேரினை யுரைக்கி லிரிந்திடும் பூதப் பிரேதமும் பேய்களும் 
வெருவி . 

( உச ) 


அரிமுதற் றேவ ரெவரையும் புவன மனைத்தையு மிறுதியிற் 
றிரித்து , விரிகதிர்ச் சூல மேந்திநின் றாடும் விமலனை யன்றி வே 
றுலகிற் , புரிவுறுக் கடவு ளுண்டெனு மறிவில் புத்தரே யாதியாப் 
புகலும் , பரசம யப்புன் னெறியடைந் தோர்க்குப் பரமனைந் 
தெழுத்தையும் பகரார் . 


மனுமுதன் மிருதி யாவையு நான்கு மறைகளும் புராணமூவாறு , 
நனிவிதந் துரைக்கு மாகம மொருநா லேழையு முண்மையா நவிலும் , 
புனிதரா யரன்பா லன்புளோர் தமக்குப் பொருவில் சற் குருமுயற் 
சியினாற் , றனிமுதற் பரம னைந்தெழுத் தினையும் புகல்வது 
விதியெனத் தகுமால் . 

( உக ) 


சரதவே தாந்த சாரமாம் பஞ்சாக் கரத்தினைச் சண்முகன் மகிழ , 
வரனும் தேசஞ் செய்தனன் புரக்கு மந்தமந் திரத்தினை மறையான் , 
முருகனோ ரிருபத் தைந்தெனும் விதமாப் பணிவிடை முயன்றிடு 
முனிவர்க் , கிருளறப் புகன்றா னம்முறை பேதா பேதத்தாற் பயன் 
களு மெய்தும் ,. 

( உ.எ ) 


அடிமுதற் சடில முடிபரி யந்த மக்கர ரூபமா னந்த 
நடமிடு மகேசற் காதலாற் பிரம தாண்டவ மாகுமா னடனஞ் 
சடைமுடி துளக்கிச் சச்சிதா னந்தத் தாண்டவந் தனைப்புரி நடேசன் 
வடிவிலோ ரைந்து வண்ணமாங் காலை யாதியா மாலையி னளவும் .( ) 


காலையோர் யாம நண்பக லபரா னியமிருட் கலந்தெழு மாலை 
யேலுமிக் கால மைந்தினு மான்பாற் செந்துகிர் வெங்கன லிலகுங் 
கோலாற் பசும்பொன் மணியெனத் திகழுமாதலானடேசனைக்குலவு 
ஞாலமும் விசும்புஞ் சங்கம மெனவே நவின்றிடு நாமமு மாமால் . ( ) 


ச 


திருக்களர்ப் புராணம் . 


மிகவரம் பயக்கு முலோக்கிய தீர்த்த வாவியில் விருப்பொடு 
முழுகி , யகநெகிழ்ந் தொருகாற் றிருக்கள் ரீசன் றனைத்தரி சிக்கி 
லாங் கவர்க்குப் , புகருறு மவித்தை யால்வரும் போக வாழ்க்கையு 
மிருவினைப் புணர்ப்புந் , தகவினா னீக்கி யரன்சிவ கதியைத் தருமிதற் 
கையமொன் றுளதோ 

( ங O ) 
பல்லுயிர்க் குயிராம் பராபர னுருவே யைந்தெழுத் துருவம் வேற் 
பகவ , னல்லதீண் டொருவ ரந்தமந் திரத்தை யறிந்தியம் புநரிலை 
யரன்பான் , மெல்லியல் சிறிது மேலெழ வுணரு மதிற்கடு களவு 
வேல் விமலன் , சொல்லின னென்பாலத்துணை யுரைத்தேன் முற்று 
நான் சொற்றிட வரிதால் . 

( க.க ) 
பாழிசால் பரமன் றிருத்தல மனந்தம் பகரினும் பாரிசா தவனங் 
கேழுறக் கிளர்ந்த தித்தல மிதனிற் கிளையொடும் வாசமாயுறைவோ 
ராழிசூ ழகிலத் தொருவரைப் பார்க்கி லாங்கவர்க் காற்றுதற் கரிதா 
மாழ்கிய பாவம் யாவையு மொழிந்து மழுவலா னுலகில் வீற் 
றிருப்பார் . 

( ங 2 ) 


மாகமா மதியின் மார்கழி மதியின் வளர்திதி யாறுறி னெவர்க்கு 
மோகையாந் தருமத் தினமதின் முருகற் குவப்புட னித்தலத்துகந்து 
பாகமா மமிர்த மைந்தினாற் பலத்தாற் பான்மது முதலிய பிறவும் 
யோகமாம் பொருளான் மஞ்சன மாட்டி நிவேதனம் விதிமுறை 

( யுதவி . ங ங ) 
மதுவிரி நீல வுற்பலத் தெரியல் வனைந்து வேற் குகன் பதம்வணங்கித்த 
துதிசெயி லொருவ ராங்கவர் தமக்கெண் ணெண்கலை முழுவதுந் 
தோற்றுக் , கதிருமிழ்ந் தவிரு முழுமணிச் சுடிகைச் சேடனுக் கரஞ் 
சிரங் கம்பித் , ததிசய முறால் லறிவுறும் பின்பு கந்தசா லோக்கிய 
மணுகும் . 

( ஙச ) 
திங்களுக் கொருகான் மருவிடு முயர்கார்த் திகைவரு தினத்திலா 
யினும்பார் , பொங்கொளி விரிக்கும் பிருகுவா ரத்தி லாயினும் 
புனிதமென் புனலாற் , செங்கனித் திரளாற் பஞ்சகவ் வியத்தாற் 
றெள்ளமு தைந்தினாற் சிறப்ப , வெங்கதிர் வடிவே லிறைக்கபி 
டேகம் விதிமுறை செய்துபின் வியப்பால் , 

( கூரு ) 


ரு .- மாலாதாரகச்சருக்கம . 


| 


சுவையிரு மூன்றுந் தருவிவே தனங்கள் செய்துபின் நூபமே 
முதலா , மவையெலா முறையாற் புரிந்து தண் ணலரா லருச்சனை 
விதியுளி யாற்றிப் , புவனமும் விசும்பும் புகழ் திருக் களரு ளறுமுகக் 
கடவுளைப் போற்றி , னவதலத் தெவருந் தனதனைப் போன்று 
நன்மலர்த் திருவொடு நயப்பார் . 

( ஙசு ) 
மகவிலா தவரு மகவினைப் பெறுவார் வறியவர் திருவொடும் 
வாழ்வர் , மிகுபெரும் போகம் வேண்டினோ ரதனை மேவுவர் 
கல்வியை விரும்பி , மகிழ்வுற வேண்டு மவர்க்கது மருவும் வகுத் 
திவை யுரைப்பதென் முன்னம் , பகர்விதி முருகற் கியற்றுவோர் 
வடிவேற் பகவன துருவினைப் பெறுவார் . 

( நஎ ) 
எயினர்தங் குலத்தி லேய்ந்தவன் றீயோ னெல்லையில் கொலைத் 
தொழி லியற்றி , யுயிரெலாஞ் செகுத்து நாள் பல கழித்தோ 
னொருவனித் தலத்தினி லொருநாட் , பயின்மலர்த் தொடைய 
லறிவுறா தணிந்து பரமனுக் கன்னவன் பாவச் செயலெலா மகன்று 
விருபனா யுதித்தா னித்தலப் பெருமையார் தெரிப்பார் . ( 14 ) 

என்றிவை யனைத்து நந்திவா னவன்றா னியம்பலு மகிலமற் 
றெவையு , மன்றுதந் தவனல் கியமுனித் தலைவ னார்வ மீக் கொள் 
மகிழ்ந் தனனீண் , டொன்றிய காதை நவையற வுரைப்போ 
ருணர்த்துவோர் கேட்பவ ருலகி , லென்றும் வாழ்ந்தளவில் போகமுற் 
றிறவா முத்தியு மெய்துவ ரினிதால் . 

( உக ) 
பஞ்சாக்கரச் சருக்கம் முற்றிற்று . 

ஆகச் செய்யுள் உசஅ . 


ஐந்தாவது 
மாலாதாரகச் சருக்கம் . 


முருகவிழ் துளவத் தெரியன்மா யவனும் பிரமனு முறைமுறை 
பரவுந் , தருவனத் தரனுக் கொலியலை வேடன் றானுண ராது முன் 
சார்த்த , வருண்மிகு பூசை யாகியாங் கவன்றான் மன்னவ னாந் திற 
மடிகே , ளுரையெனா மலரோன் றருமகன் கேட்ப நந்தியம் பகவனீ 
துரைப்பான் . 

( க 


சஅ 


திருக்களர்ப் புராணம் . 


பகருமித் தலத்தின் முழுமணிச் சபையின் பான்மையைப் பரி 
வுழக் கேட்பி , னகலும்வல் வினையும் பிறவியும் வாய்மை யாதலா 
லவற்றினை யுனக்குப் , புகலுவன் கேட்டி முன்னமோர் காலத் 
தவனியிற் புயன்மழை வறந்து , மிகுபயிர் சிறிது மின்றிமா நதியின் 
வெண்டிரைப் புனலுமஃகியதால் . 

(உ ) 


வேறு 


இலகு மாதரும் பால் குறைந் தனவுண விகந்து 
பலவி லங்கொடு பறவையுங் குறைந்தன படிசூ 
ழலையி னீர்மையுங் குறைந்தன வமரர்கட் காற்றுங் 
குலவு பூசனை குறைந்தன குறைந் தன தருமம் . 


ஆற்ற ரும்பசி நோயினான் மன்பதை யனைத்துக் 
கூற்று வற்குண வாயின வுயிரெலாங் குலைந்த 
போற்று போகமு மிருவகை யறங்களும் புவனத் 
தூற்று வான்புன லில்லையே லெங்கன முளவாம் . 


( ச ) 


உன்னு வான்புன லொன்பது வருடமா வுதவா 
தின்ன வாறெலாம் பல்லுயிர் முழுவது மிரங்க 
வன்ன காலையின் மீன்றசை மாதின மருந்துந் 
துன்னு கானவ ரெழுந்தனர் கொலைத்தொழில் சூழ்வோர் . 


வேறு . 


எழுந்து நான்மறை யாளர்த மில்லெலாஞ் 
செழும்பொ ருட்கவர்ந் தும்புரி தீமையை 
விழைந்தி யற்றியு மேதினி மாந்தர்க 
ளழுக்க வேசில நாட்டிரிந் தாரரோ. 


( சு ) 


ஆய காலையி லித்தலத் தாலயம் 
போயுலைந்து பொறியழற் போந்தகட் 
சீய மும்புலி யுந்திரள் வேழமு 
மேய கானக மாகி விளங்குமால் 


( எ ) 


டு . - மாலாதாரகச்சருக்கம் 


செல்வி லங்கும் படிசினை யோங்கியே 
பல்வி லங்கும் பறவையும் பம்பலா 
லல்லி ருட்செறி யிவ்வனத் தாழிசூழ் 
தொல்லிரும்புவி மானவர் துன்னிடார் . 


( 
அ 
) 


இங்க ணிவ்வனத் தெய்தினன் முற்புகல் 
வெங்கொ லைத்தொழில் வில்லெயி னர்க்குளோர் 
செங்கண் வேட்டுவன் றீமை திருத்துவோன் 
றங்கு யிர்க்குச் சமனெனத் தோன்றினான் . 


( கூ ) 


உடுப்பு மெல்விர லாலுட லோம்புவோ 
னெடுத்த வெஞ்சிலை யிற்றொடை யேற்றிமேல் 
விடுக்கும் வாளியி னான்மிரு கங்களை 
யடுக்கல் போலக் குவிக்கின்ற வாற்றலான் 


( க 0 ) 


மேவி யோர்பக லன்னவன் வெவ்விலங் 
காவி கொன்று புலவுண வாசையான் 
மாவி லம்பொடு மிந்த வரனுயர் 
காவி னூடு கரந்துறைந் தானரோ. 


( க்க ) 


கரந்த வேடுவன் கண்ணுறுங் காட்சியிற் 
புரிந்து தான்புனை வானப் புனத்திடை 
நிரந்த நாண்மலர் கொய்து நிரையளி 
பரந்த மால பலபல வீக்கியே . 


( கடீ ) 


மாலை யிற்கொடு வந்து மடிந்ததொல் 
லாலை யத்தில்வைத் தானவண் கீழுற 
ஞால மேவ மறைந்தது நன்குள 
தேல வாங்க ணிலிங்க மிருந்ததால் 


( கூ ) 


ஆங்கு றுஞ்சிவ லிங்கத் தணிமுடிக் 
கீங்கி வன்றரு மாலை யியைந்தது 
பாங்கில் வேட னறிந்திலன் பண்புறத் 

லாநல் வினைப்பயன் செய்ததால் , 


( கச ) 


ரு 0 


திருக்களர்ப் புராணம். 


( கரு ) 


போது போக்கத் தொடுத்திடும் பூமலர்க் 
கோதை யைப்பின் கொணர்ந்து கிராதனு 
மீது றப்புனைந் தோர்புன மேவியே 
காத லோடு கரந்திருந் தானரோ. 
வெம்பு னத்தினில் வேறு கரந்துவி 
லம்பி னான்மரை பன்றி யழுங்குமா 
னிம்ப ரோடு முயல்பல கொன்றிவை 
நம்பு றக்கொணர்ந் தேகுடி னண்ணினான் . 
வாச மாலை யரன்முடி வாய்த்தது 
மீச னாலய மென்பது மோர்கிலா 
னாச மின்றி யுயிர்தொறு நண்ணிய 
வாசி லெந்தை பெயரு மறிகிலான் . 


( கசு ) 


கஎ ) 


( கஅ ) 


புரிவ தென்றும் பிறர்மனைப் போகமே 
தெரிவ தென்று முடற்குறுஞ் செய்கையே 
பரிவ தென்றும் பழிதரும் பாவமே 
திரிவ தென்றுமா சேர்வுறுங் கானமே . 
கொணர்வ தென்று மறையவர் கொள்பொரு 
ளுணர்வ தென்றும் புலாலி னுணவையே 
புணர்வ தென்றுங் கொடுவினைப் புன்மையே 
யணிவ தென்றுங் கொலைத்தொழி லாண்மையே . 


( சக ) 


இன்ன வாறுகி ராத னியற்றியே 
முன்னை நல்வினை யின்பயன் முற்றலாற் 
பன்னு நூறு பருவமும் பார்மிசைத் 
துன்னி யிவ்வுட னீத்தனன் றூய்மையால் . 


( 20 ) 


மலங்கி வீந்த வனசரன் றன்னைமெல் 
லலக்கல் வேய்ந்த வறப்புய னாலரன் 
கலிங்க தேசத்திற் காவல னாய்ப்பிறந் 
திலங்க நல்லரு ளீந்தன னன்பினால் . 


( உக ) 


கு . - மாலா தாரகச் சருக்கம் . 


நக 


வேறு 
கற்பகப்பூந் தருவனத்தின் காரணமோ நான்மறையுங் கருதொ 
ணாத , சிற்பரமாஞ் சிவலிங்கத் தின்பரிசோ வித்தலத்திற் சிறந்த 
மேலா , மற்புதமோ வித்திறமென் றறிந்திலேன் மாலயனு மமரர் 
கோனும் , பற்பலவா மிமையவரு மறிகுவரோ சிவனருளின் பான் 
மைதானே . 

( உஉ ) 
முன்னமறி யாதமலன் சிவலிங்கத் திருமுடியின் முருகு நாறு , 
மென்மலர்மாலிகைவேய்ந்த வறப்பயனாலரன்கருணை விளைப்ப வேட , 
னின்னலுறுங் கொடும்பாவ வினையகன்று கலிங்கநாட் டிறைமை 
பூண்ட , மன்னவன்றன் குலத்துதித்து மாலாதா ரகனெனும்பேர் 
புனைந்தான் மாதோ . 

( உங ) 
அளிமுரலு மலர்மாலை முன்னமரன் றிருமுடியி லணிந்த வாற்றா, 
லிளிவுறுமுற் பிறப்பதனில் வேட்டுவனாய்ப் பிறந்துகொலை யிழைத்த 
வாறுங் , குளிர்மலர்மா, லிகையுணரா தரன்முடியி லணிந்ததனாற் 
கொடிய பாவம் , விளிவுறமன் னவனாய்வந் துதித்ததுவு முணர்ந்த 
னன் மேல் விளைவு மோர்வான் . 

( உச ) 
திமனு முதலான மிருதிகளுஞ் சுருதிகளு நெறியி னோர்ந்தா , 
னாதிமனு முறைமையென வரசுரிமைத் திறம்புரிந்தா னருளிற் 
அயோன் , மாதொருபா கனையிரவு நன்பகலு மறவாமன் மனத்து 
ளோர்வான் , யாதுமர னுளமகிழ நல்லறமல் லாதுபிற வியற்றி 
டானால் . 
கறைமிடற்றெம் பெருமானுக் காலயமு மணிக்கொடி நீள் கன 
கத் தேரு , நறைமகிழ்நந் தனவனமு நளினமலர் வாவிகளு நாளு 
மாக்கிக் , குறைவில்சிவ னடியார்கள் வேண்டுவன பலவு தவிக் 
கொடிது நீக்கி , யுறுகலிங்க நாடளிக்கு மாலாதா ரகன்சின்னா 
ளொழுகும் வேலை . 

( உசு ) 
நலந்தருமக் கினிகருப்பன் விசாலாக்க னற்றரும் கீர்த்தி நாடு, 
மலங்கிருதி யெனநால்வர் மாலாதா ரகன்றவத்தா லரன்பா லன் 
புக் , குலந்திறம்பா வொழுக்கமுநல் லறிவுமறத் திறந்தவறாக் குண 
முமெய்தி , யிலக்கவு தித் தனர்முறையாற் றந்தையினு மளியரென 
வியம்ப லாமால் . 

( உஎ ) 


உ 


ரு உ 


திருக்களர்ப் புராணம் . 


தனையரொரு நால்வரின் முன் னவன்றனக்கு மணிமகுடந் தரித்து 
மேனாள் , வினையகற்றி யருள் பாரி சாதவனத் தரன் கோயின் மிடித்த 
னோக்கிப் , புனை தன்முயன் நதுகரந்து கங்கைநதிப் புனலாடப் போ 
வான் போன்று , நனிபொருளெண் கோடிகொணர்ந் தவ்வரசன் 
றருவனத்தி னண்ணி னானால் , 

( உ அ ) 
எய்தியடைந் தோர்க்கருளுந் திருக்களரு ளடவியெலா மிறுத்து 
நூறித் , துய்யதம னியத்தகட்டாற் பொதிந்த முழு மணிச்சபையுஞ் 
சுடர்கு லாவுந் , தெய்வவிமா னமுமதிலுங் கோபுரமு மண்டபமுஞ் 
சிறப்ப மேனா, ளுய்யமய னியற்றியதி னான்மடங்காம் படியமைத்தா 
னுரவுத்தோளான் . 

( உக ) 
வகுத்த முழு மணிக்கோயில் புனிதமுறும் வினைபுரிந்து மறை 
கள் யாவும் , பகுத்துணரு மறிவாளர் தமையழைத்து விதிமுறை 
யாற் பதிட்டை பண்ணி , மிகப்பரமன் றனக்கியைந்த பூசனையன் 
பாலியற்றி விழைந்து நாளு , மகத்திருணித் துணர்வுதரு மமலன்ம 
கிழ் பணிவிடைக ளாற்றி னானால் . 
முன்னவனுக் கரசனியற் றிடும்பூசை யரிபிரமன் முதலோ 
ரேனும் ,பன்னலரி தெனிற்பகரும் பரிசுளதோ வின்னனவாம் பணிக 
ளாற்றி , மன்னுமறை யவர்களொடுந் தருவனத்தில் வதிந்தரசன் 
வாணாள் போக்கிப் , பின்னர்மழ விடைப்பாக னனுக்கிரகத் தான் 
முத்தி பெற்றா னன்றே . 

( க ) 


உணராம லரன்முடியிற் றனக்கணியத் தான்றொடுத்த வொலி 
யல் சூட்டித் , தணவாத கொலை புரிந்த வேட்டுவன்முத் தியைய 
டைந்தான் றகவி னோடு , மணநாறு மலரிலை தூய்த் தொழுதுசிவ 
பெருமானை மகிழ்ந்து நாளும் , பணிவார்கள் பெறும்பயனுக் களவு 
ளதோ வனந்தனுக்கும் பகரொ ணாதால் . 

( கூஉ ) 
துயர்புரியுங் கொலைவேட னுணராம லொருபகற்றான் றெடுத்த 
கோதை , யயனிறைஞ்சு சிவன்முடியி லுறவவன்பே றிதுவானா 
லன்பு நீத்தும் , பயன்விழைத்துக் குலமுறையி னுயர்ச்சியைவேண் 
டியும்பலரும் பணியு மேன்மைச் , செயனினைந்துஞ் சிவபூசை 
யாற்றுவோர் பெறும்பயன்யான் றெரிக்கற் பாற்றோ. ( க.க. ) 


ரூ . - மாலா தாரகச் சருக்கம் 


ஊறுசெயும் வேட்டுவனுக் கிப்பயனீந் தனனன்பா லொருமை 
யோடும் , வேறுசிவ னறம்புரியிற் சிவன்றரும்பேற் றினையெம்மால் 
விளம்ப லாமோ , தேறுமுனி வரமற்றோர் யாவருமிக் காதைதனைத் 
தெரியக் கேட்கிற் , பேறுதருந் திருக்கயிலை யெய்துவர்பின் முத்தி 
யையும் பெறுவர் மாதோ . 

( ஈச ) 
வேறு 


நந்தி யீச னயந்திவை யாவையுஞ் 
சிந்தை கூர மகிழ்வொடு செப்பலும் 
புத்தி மீதுறக் கேட்டுப் புனைமலர் 
வந்த நான்முகன் மைந்த னியம்புவான் . 
காய்ந்து முப்புரஞ் செற்றவன் காதலா 
லேய்ந்த வித்தலத் தின்னு மடைந்து மேல் 
வாய்ந்த பேறு மருவின ராயிடி 
னாய்ந்து ரைத்தி யென்வறைந் தானரோ, 
ஈது கேட்டரு ணந்தி யியம்புவா 
னாதி யாய தருவனத் தாங்கடைந் 
தேத நீக்கி யிருப்பவர்க் கெல்லையப் 
போத னேனும் புகன்றிட வல்லனோ . 

( ஙஎ ) 
ஆயி னுஞ்சிறி தோதுவ னார்வமாய்த் 
தூய மாதவ கேளெனச் சொல்லலுந் 
தாயி லன்புடை யோயவை சாற்றென 
மேய மாமுனி கூற விளம்புவான் . 

( அ ) 
வேறு 
பொன்னிலங் காவல் பூண்ட புரந்தரன் முதலா மற்றை 
வின்மணி மவுலி வானோ ரனைவரும் வியாதனாதி 
நன்முனி வரரு மேனா ணற்றரு வனத்தி னண்ணி 
நின்மலன் றிருத்தாள் போற்றி நித்தலும் பணிந்து பின்னர் ( ங க ) 

வேறு 
மண்டி வான்றட வும்பணைக் கற்பக வனநான் 
கெண்டி சைக்கட்கு ரோசமைந் துட்பட விலகும் 


திருக்களர்ப் புராணம் . 


( 10 ) 


( சக ) 


புண்டரீகமா புரமயி ராபத புரமட் 
டண்டர் மாதவர் யாவரு மேவின ரதன்பால் 
அங்கண் மேவியே யரன்றிரு வாலய மனந்த 
மங்கு லெய்திய மயன்புனைந் தானென வகுத்துச் 
செங்கண் மாலயன் றேடருஞ் சிவன்றிரு விலிங்கந் 
தங்க ணாமத்தா லியற்றினர் தனித்தனி தவத்தோர் . 
அவ்வி லிங்கங்க ளனைத்தையு மாலயந் தோறுஞ் 
சைவ நூன்முறை பதிட்டை செய் தவரவர் தகவாற் 
செவ்வி நாண்மலர் தூய்த்தொழு தாங்கவர் தீய 
வெவ்வி னைப்பவம் வீட்டினர் வீடுபெற் றுய்ந்தார் . 
இந்த வாறுமுன் முனிவரர் வானவ ரெவரு 
மந்த நற்கதி யெய்தின ரித்தலத் தமர்ந்த 
முந்து தீர்த்தத்தின் மூழ்கிமேற் கதிபெற்ற முதலோர் 
சிந்து வின்மண லினும்பல ரவரையார் தெரிப்பார் . 


( உ ) 


( சக ) 


எனப்பு கன்றரு ணந்தியம் பகவனை யிறைஞ்சி 
யனைத்து நீயுணர்ந் தாயுனக் கறிவதற் கரிதா 
நினைப்ப தொன்றிலை யவையு நீ விளம்பென நிகரில் 
சனற்கு மா ரமா முனிசொல நந்தியுஞ் சாற்றும் . ( சச ) 

தீர்த்தங்மம் . 
அற்புதமா யிமையவரு முனிவரரு மாலயனு மன்பா லேத்தத் 
தற்பரனா னந்தநா டகம்புரியு முழுமணிப்பொற் சபையின் சார்பிற் 
சுற்றுறவோர் குண்டத்தி னளவேனும் புனல் காணிற் றொல்லை 
ஞால , முற்றபல தீர்த்தத்தின் மேலான தீர்த்தமென வுரைக்க 
லாமால் . 

( சரு ) 


தருவனத்தி லரன் கோயிற் சன்னிதியிற் றுருவாசன் றவத்தாற் 
செய்த , பொருவரும்லோக் கியதீர்த்த முள ததனிற் றினம்மூழ்கிற் 
போகம் யாவு , மருளுமதின் மூழ்குதற்கு விசேடதினம் விதிபாத 
மயனத் தோடு , கிரணமருத் தோதயஞ்சங் கிராந்திகவி மதியெனு 
மிக் கிழமை யாமால் . 

( சசு ) 


- மாலாதாரகச் சருக்கம் 


ஈண்டுரைத்த தினங்களிலப் புனன்மூழ்கி யிட்டமுறும் பொருள்க 
ளேனு , நீண்டபுவி யோ தனந்தா னியமேனு முதவிலவர் விமல 
ராவார் , வேண்டுமவர் வாவியத னிடைமூழ்கிப் பிண்டமுடன் 
விரும்பு நல்லான் , மாண்ட திலோ தகம்வழங்கிற் றென்புலத்தோ 
ரின்பமுற்று மகிழ்வார் மன்னோ. 

( சஎ ) 


உயர்பிரம தீர்த்தமென வீசனுக்குத் தென்றிசையி லுளதத் 
தீர்த்தத் , தியன்மறையோர் பலர்மூழ்கி முத்தி பெற்றா ரீசனுக்கு 
மேல்பா லென்றும் , பயிலுமுருத் திரதீர்த்தங் கற்பாந்தத் துருத்தி 
ரர்கள் பலரு மூழ்கி , நயனுறுமத் தீர்த்தத்தின் மூழ்கிலுருத் திர 
லோக நண்ண லாமால் . 


( அ ) 


வேறு 


ஆனவுருத் திரதீர்த்தத் ததனின் மாசி 

யாமதியி லிரவியெழு மளவின் மூழ்கி 
ஞானமருள் பரமனுக்கு மறையோர் கட்கு 

நற்கலிங்க மிரண்டு தவி நம்பன் மாளிற் 
றேனிமிரு மலரிலை தூய்த் தொழுது தூபக் 

தீபமுத லுபசாரஞ் செய்லா ராயிற் 
போனபவத் துறுவினையு நீங்கி நாநா 
போகமுமுற் றரனுலகம் புகுவர் மாதோ . 

( சக ) 
மொழியுமுருத் திரதீர்த்தந் தன்னி லோது 

முறைமூழ்கி யெம்பெருமான் முளரித் தாளில் 
வழுவினறு மலரிலை தூய்த் தொழுது தூப 

மணித்தீப முதலியற்ற மாட்டா ராயிற் 
பழுதின்மறை முழுதுமுணர்ந் தறியா ஞானப் 

பராபரனுக் கப்பரிசாற் பணிந்து பூசித் 
தழிவில்பதம் பெறுவோரை மகிழ்ந்து போற்றி 

லரன் வெளிப்பட் டவர்க்கு முத்தி யளிப்ப னன்றே . ( ரு ) 
பரமனுக்கு வடதிசையி லுளது மேவிப் 
படிந்தோர்க்கு மெய்ஞ்ஞானம் பயக்கு மாற்றாற் 


திருக்களர்ப் புராணம் . 


திருஞான தீர்த்தமெனும் பெயரா மந்தத் 

தீர்த்தத்திற் கார்த்திகையா தித்த வாரத் 
திரவியெழுங் காலையினின் மூழ்கி மேலோர்க் 

கினிய நறும் பாற்குடமீந் திட்டா ராயி 
னரியகுட்ட நோய்முதலா மனைத்து நோயு 
மகன்றுசிவன் சாலோக மடைவா ரன்றே 


( ருக ) 


போதமீந் திடும்வாவி தன்னின் மூழ்கிப் 

பொற்சபையி லீசனுக்கும் புவன மீன்ற 
மாதினுக்கும் விதிமுறையாற் பூசை யாற்றில் 

வாய்த்தபெரும் போகமெலா மளிப்ப ராமீண் 
டோதியவா வியின்மாசித் திங்கண் மேவு 

மோங்குசிவ விசியினில்வந் தொருகான் மூழ்கிற் 
பூதலத்தி லெவரேனு ஜிமல னென்றே 
புகல்வதல்லான் மனிதரெனப் புகலொ ணாதால் 


( டுஉ ) 


சிவகிசியின் ஞானவா வியினீ ராடிச் 

சேரிரவிற் றுயினீக்கிச் செழுமென் போதா 
லவிர்கயிலைப் பெருமானை யாமந் தோறு 

மருச்சனை செய் திரவியெழு மளவின் மீண்டும் 
பவமாள வதின்மூழ்கிச் செம்பி னாற்செய் 

பாத்திரந்தண் ணிறைத்தியன்ற பசும்பொ னோடுந் 
தவிராமந் திரமறையோர்க் கீந்து நீடுந் 
தருவனத்திற் கனகமணிச் சபையைச் சார்ந்து . 


( ருங ) 


ஆனந்த நாடகஞ்செய் தருளுக் கேர்மா 

னடிக்கமலந் தனைத்தரிசித் தன்பி னோடு 
ஞானந்த னாற்றுதித்தா லவர்க டம்மை 

நம்பன் மகிழ்ந் திடும்பசும்பொ னச்சி னோர்தாந் 
தேனுண்டு மதுகரங்கள் சீதம் பாடும் 

திருக்களரீ சனுக்கினிதிற் றிகழ்கண் ணாடி 
தானல்கி லளகைநகர் புரக்கும் வேந்தன் 
றனைப்போன்மா நிதி பெறுவர் சரத மாமால் . 


( ருச ) 


ரு . - மாலாதாரகச்சருக்கம் . 


குஎ 


வேறு 
திர 

ரண்டளிகள் வரிபாடுந் திருக்களரீ சனைப்பணியச் செங்கு 
வோமென் , றிரண்டடிசென் றாலவர்க்கோ ரயமேத பலனுள தாம் 
யாவ ரேனும் , விரைந்தொருமுன் றடிசென்றாற் சிவலோகம் பெறு 
வர்முற்று மேவிப் போந்தோர் , பொருந்துபல னுரைக்கடங்கா 
தயன்றனக்கும் வரையறுத்துப் புகலலாமோ . 


பங்குனித்திங் களின் மருவு பவுரணையிற் கௌவியத்தாற் பாலாற் 
றேனாற் , றிங்கள் புனை வேணியனுக் கபிடேக நன்பகலிற் செய்து 
மேன்மேற் , பொங்கியெழுந் தார்வமிகக் கனிந்துருகி விழிவழிநீர் 
பொழிய மூன்றார் , தங்கரணம் புனிதமுறப் பன்முறைபோற் றிப்ப 
ணிந்து சாற்றுங் காலை . 

கா ) 
விடையிவருந் தருவனத்தின் மேவுசிவ னிலிக்கமதின் மேன் 
மேற் றோன்றுஞ் , சடையுமர வுரியுமுயர் தண்டினொடு குண்டி 
கையுந் தாங்கி முத்தி , யடையுமருந் தவர்கடமைக் காணலாந் தரி 
சனத்தா லகலாப் பாவந் , தொடருமெழு வகைப்பவமுந் தொலைந் 
துலகி லெவரேனுஞ் சுத்தராவார் . 

( ருஎ ) 


அற்றவருக் கருள் புரியுந் திருக்களரீ ச்னைப்பணிய வன்பான் 
மேவு , மற்றொருவ ருடன்றமது காரியத்தாற் பத்தியின்றி மருவிக் 
காண்ட , லுற்றவருஞ் சிவலோக பதம் பெறுவ ரளவிலற முஞற்றி 
னோரே , பெற்றிவெ ரித்தலத்திற் சிவலிங்க தரிசனந்தான் பிறர்க் 
குண் டாமோ . 

( ருஅ ) 
இன்னனபன் னியவனைத்து மதிகரக சியப்பொருளா மிதனை 
மேலோய் , வின்மலனுக் கன்புமிகு பத்தியும்வாய் மையு என்பா 
னிகழ்த லாலே , முன்னியுரைத் தனன ச னினையென்று மிருக்கு 
முதன் மொழியு நூலிற் . சொன்னபொருள் பிரமாண மிலையெனவு 
மிசைப்பவர்க்குச் சொல்லறீதாம் . 

( ருக ) 


உரைத்தல்பழு தெனப்புகலு மங்கவர்கேட் இண்மையுறா ரதனா 
லோவா , தருத்தியில்பா தகமடையு மவர்க்கடையும் பாதகம்போ 
லன்னோர்க் குன்னி , விரித்து மொழி பவர்க்கடையு மாணாக்கன் 


திருக்களர்ப் புராணம் . 


பிழைகுரவன் மேற்றாந் திண்ணங் , கருத்திலயிர்த் திடலதனாற் 
சிவனருளெய் திடுமவர்க்கே கழறல் வேண்டும் . 

( சு o ) 
வேறு 
இப்பெருங் காதைப் பெருமையுக் கேட்போர் முறைமையு மெமக் 
குமேல் விதியாற் , செப்பிய குரவன் சொற்பரி சேயான் செப் 
பின னீயுமித் திறத்தாற் , றப்பற வுரைத்து விளம்பு தி யெவர்க் 
குஞ் சராசர முழுவதுந் தானா , மொப்பிலா வொருவன் றிருக்கதை 
கேட்போ ரொருமையோ டெழுபிறப் பொழிவார் . 

( சுக ) 
வேறு 
பத்தியின்றி யுணவினுக்காக் கிருமியொடு சிறக ரளி பறவை 
யேனுஞ், சித்தி தருந் திருக்களரீ சனைமுக்கால் வலம்வந்தாத் றேவர் 
காணா, முத்திதனை யேயடையு மையுறலென் றயன்பயந்த முனிவன் 
கேட்பச் , சத்தியஞ்சத் தியமிதுசத் தியமென்றா னந்தியெனுந் தவத் 
தின் மேலோன் . 

( சுஉ ) 
அளிபறவை கிருமியொடு மறியாமலுண வினுக்கா வமலன் 
றன்னை , வளையமுக்கால் வலம்வரினுஞ் சிவலோக மெய்துமென்றால் 
வானோர் போற்று , மொளிகொடரு வனப்பெருமை யிப்பரிசென் 
றுரைக்கவற்றோ வுலவா வின்பக் , களிதருமிக் காதைதனைக் கேட் 
பவர்கற் போர்பகர்வோர் கயிலை சேர்வார் . 

( சுக . ) 
மாலா தாரகச்சருக்கம் 

முற்றிற்று , 
ஆகச் செய்யுள் நகக . 


ஆறாவது 
மகாரதன் புத்திரப்பேற்றுச் சருக்சம் . 


ன்னங் கனக தருவனத்தி லெய்தி யிறைவர் கதிபெற்றோர் 
தன்மை யுரையென் றயன்பயந்த சனற்கு மார முனிகேட்ப 
மின்னும் பவளத் தொளிததும்பும்வேணிப்பெருமான் விரைக்கமலப் 
பொன்னங் கழற்றா ளிணைகருதி நந்தி யீச னிவைபுகன்றான் ( க ) 

வேறு 


தவப்பயனி லாமனித ராயினுந்தற் பரன்சரிதை தன்னைக் கேட்கி , 
லவித்தையினா லிறுமாந்து பாசவலை யிடையகப்பட் டழுங்காவண் 
ணம் , புவிக்குளர னடியாரின் மேலாகிச் சிவகதியிற் புகுவார் நா 
ளுஞ் , செவிக்கமுதா மிக்காதை யுண்மையுறக் கேட்டியெனாச் 
செப்ப லுற்றான் . 

( உ ) 
வேறு 
பான றுந்தமிழ் சிறந்தது மேலறு பதுநான் 
கான நல்விளை யாட்டினைக் கூடலி லமலன் 
றானு வப்புடன் புரிந்திட வுயர்ந்தது தலைமை 
நானி லத்தினு மிகுந்தது பாண்டிநன் னாடு. 

( ங ) 
அந்த நாட்டினை மனுமுறை நாடொறு மளிப்போன் 
வெந்தி றற்சிலை மகாரத னெனும்பெயர் வேந்தன் 
சிந்து சம்பரி தேரொடுந் தானையிற் சிறந்தோன் 
முந்தும் வென்றியி லிவனிக ருளர்கொலோ மொழியில் , ( ச) 
செறியு மின்னுயி ரோம்பலிற் செங்கண்மா லொப்பா 
னறிவி லாயிரம் பஃறலைச் சேடனை யனையா 
னெறியி னீந்திடு மீகையிற் றருவினை கெர்ப்பான் 
மறுவி னீதியின் மனுவெனத் தகுவனம் மன்னன் . 
சைவ நூனெறித் தகைமைசான் றவன்றன தனைப்போன் 
மையின் மாநிதித் தலைவனல் லறத்திறம் வழாதோன் 
பொய்யும் தீமையும் புன்மையுக் கீழ்மையும் போக்கி 
மெய்யு நன்மையு மொழுக்கமு மேற்கொளும் விறலோன் . ( சு ) 


கா 


திருக்களர்ப் புராணம் . 


அன்ன காவல னரும்பெறற் புதல்வரற் றழுங்கிப் 
பன்னு மோர்பதி னாயிரம் வருடமாப் பரிவுற் 
றின்னல் கூர்ந்துத னமைச்சனாந் தன்மகீர்த் தியையீ 
தென்ன காரண மெனத்தனி புலம்பலுற் றியம்பும் . ( எ ) 
தேவர் பூசனை முறைமையிற் றிரிந்ததோ சிவனா 
ரேவ லாளர்தா மின்னலுற் றார்கொலோ விகழாத் 
தாவில் வேதிய ரறப்புறங் குறைந்ததோ தகவான் 
மேவு நற்குடி யிறைமுறை பிழைத்ததோ விளம்பில் , ( அ ) 
இனைய செய்தியி லெப்பிழை யுலகில்யா மிழைத்தோ 
மனைய தீதென விளம்புதி யமைச்சனீ யெனலு 
நினைவின் மேல்வரும் வினையெலாஞ் சூழ்ச்சியா னிகழ்த்துக் 
துனியில் கேள்விய னரசனைத் தொழுதிது சொல்வான் . 
ஐய நீமனு முறையளித் தாயறந் திறம்புஞ் 
செய்கை யிற்சிறி தாயினும் புரிந்திலை திறத்தா 
லெய்த முன்னைநா ளியற்றிய புண்ணிய மிகத்தி 
லுய்ய நல்லற மயர்ந்திடு மதலையா யுதிக்கும் . 

( ய ) 
ஆய வாற்றினான் மகப்பெறும் புண்ணிய மதனை 
நீயி யற்றிலை முற்பவத் தளப்பரு நிதியாற் 
நூய தானமற் றியாவையு மாற்றினை தொன்னா 
ளேய வப்பய னாலுதித் தனையுல கிறையாய் , 

( கக ) 
தயங்கு நன்மணித் திரள்களுந் தமனியக் குவையு 
முயர்ந்த தொல்குல மகளிரு மறுவகை யுறுப்பு 
மியைந்த செல்வமு மெய் தினை மகப்பெற வின்னு 
முயன்றி லாயற மினியஃ தியற்றுதன் முறையால் . ( கஉ ) 

வேறு 


) 


எனவெடுத் துரைக்குந் தன்ம கீர்த்தியை யினிதி னோக்கி 
யினிமகப் பெறுதற் கேய்ந்த நல்லற மிசைப்பா யென்னப் 
பனிமத் 

மதிக் கவிகை வேந்தன் பகர்தலும் பரிவான் மன்னன் 
றனதடி வணங்கி மேலா மந்திரத் தலைவன் சொல்வான் . ( ககூ ) 


சு . - மகாரதன் புத்திரப்பேற்றுச் சருக்கம் . 


சுக 


பூந்திரை விரிக்குந் தெய்வப் பொன்னிநன் னாட்டிற் போத 
மீந்திடும் பாரிசாத வனமுள ததனி லெய்தின் 
மாந்தர்வா னவர்க ளாவார் மதிபுனை மகேச னோடு 
மேந்தெழிற் றலமத் தானத் திணைபிறி தில்லை மன்னோ . 


( கச ) 


அந்தநற் றலத்தி னீசென் றானந்த நடன மாடு 
மிந்துசே கரனார்க் கேற்ற வபிடேக மினிதி னாற்றி 
மந்திர விதியான் மிக்க நிவேதனம் புரிந்து மாறில் 
சிந்தைநைந் துருகி யன்பாற் றிருந்தவே பூசை செய்து . 


அலகின்மா தவர்கள் போற்று மந்நக ரதனி லாய்ந்த 
புலமிகு மறைவல் லோர்க்குப் புரிவொடுர் தான நல்கிற் 
பலநனி யுளதா மந்தப் பலத்தினா லுனக்குப் பார்மேற் 
தலைமைசான் றறிவிற் றூய தனையரு முளரா மன்னோ. ( கசு ) 
புதல்வரைப் பெறுவ தொன்சோ புரிசடை முடியிற் பொன்னா 
ரிதழியும் பிறையும் வேய்ந்த வெம்பிரான் வெளிப்பட் டியார்க்கு 
மதிசய மளிக்கு மேலாம் வரமுமாங் களிப்ப னீதென் 
மதியினா லுணர்ந்து கூறு மாற்றமன் றஃதுங் கேட்டி ( கஎ ) 


புனைமணி வயிரத் தோளாய் முன்னர்யான் புதல்வ ரின்றி 
மனனுறுந் துயரால் வாடு மெல்லையின் மறைக ளாய்ந்த 
நினைவருந் தவத்தின் மிக்கோ னிரையிதழ்க் கமலத் தண்ண 
லனையவன் சுமந்தென் றோது மரும்பெயர் முனிவன் வந்தான் ( கஅ ) 


பாரத கண்டந் தன்னின் மகிழ்வொடும் பரமன் வைகுஞ் 
சீரிய தலங்கள் பேசி லனந்தமாச் செப்பு வாரப் 
பேரெழிற் றலங்கள் யாவுஞ் சரித்தவப் பெரியோன் வந்தே 
னாரஞர் நோக்கி யென்னோ வாகுலங் கோடி யென்றான் . ( க்க ) 


என்றவ னுரைப்பக் கேட்டாங் கிப்பரி சியம்பி னேற்கு 
மன்றலங் கமலப் புத்தே ணிகர்த்திடு மறைவ லாள 
னன்றெனக் கியம்பி னானித் திறமெலா மதனைக் கேளாச் 
சென்றனன் பாரி சாதத் தெய்வமா நகரி லுற்றேன் . 


( 20 ) 


திருக்களர்ப் புராணம் . 


உற்றியான் சுமந்து மேனாளுரைத்திடும் படியே யாற்றிப் 
பெற்றனென் மகப்பே றென்னும் பெருவர மதனைப் பேணி 
யிற்றைநா ளளவு நீகேட் டிலையென வியம்பி லேன்யான் 
பற்றுறக் கேளா முன்னம் பகர்ந்திடி லுண்மை யாமோ . ( உக ) 

வேறு 
மாதவ மியற்றல் பூசனை புரிதன் மாமறை மந்திரஞ் செபித்த 
றீதக றெய்வ நதியொடு தீர்த்த மாடுதல் சிறப்புறுந் தான 
மீதனல் லொழுக்க மாற்றிட லுணர்த லின்னன யாவையு மியல்பான் 
மேதக வுரைக்கு முண்மையா லன்றிப் பயன்றரா வெனமறை 
விளம்பும் . 

( உஉ ) 
சிலையொடு கனக மிர்தன மிவற்றிற் றெய்வமு மிலைமறையனைத்து , 
மலகில்பல் லெழுத்தா லியன்றதே யன்றி யதிற்பய னிலையென 
வறையும் , சலர் தமக் கவர்கள் கருதிய படித்தால் காண்குறும் பய 
னுறா ததனா, னலனுறு மொருமை காரண முலகி னல்லறங் கட் 
கெலா நவிலில் . 

( உ a ) 


அனந்தகா லமுகன் மந்திர மொருமை யகன்றவ ராயினுமறையின் , 
மனங்கவர் பயனாங் கவர்பெறார் சின்னாண் மருவரு முண்மையான் 
மகிழ்ந்து , நினைந்தியம் பினரா லளப்பரும் பயன்க ணிகழ்ந்திடு மாத 
லா னிருப , நனந்தலை யுலகிற் றெய்வமு மறையு முண்மையாற் 
பயனெலா நல்கும் . 

(உச ) 
இன்னண முரைத்த பொருளெலா மொருமை யாய்மனத் தெண் 
ணிநீ யியற்றி , லன்ன நல் லறமும் புதல்வரும் பயனு மடைந்திடு 
மரசவென் றமைச்சன் , றன்னமர் காத லொடும்பு :கன் றிறைஞ்சத் 
தகுவன விவையெனத் தரளப் , பன்மணி மவுலிப் பார்த்திபன் 
தரும கீர்த்தியை மகிழ்ந்தனன் பரிவால் , 

(உடு ) 
மகிழ்ந்தால் லமைச்ச னொடுந்தரு வனந்தான் மருவுதற் கியைக் 
துமா வீதியு , மிகுந்தான் பொருளும் பலபல கொணர்ந்து நால்வ 
கைச் சேனையு மேவப், புகுந்தனன் விரைவிற் சாம்பிர நதியிற் 
போர்துபொக் கலைப்புனன் மூழ்கி , யகங்களின் தளவி றான மீக் 
நப்பாற் போயின னரசரின் மிக்கான் . 

( உசு ) 


சு . - மகாரதன் புத்திரப்பேற்றுச் சருக்கம் . சுகூ 
சென்றவன் கருப்பா ரணியமுக்கடத்துசிறந்ததீத்திகிரியிற்சிவணி 
யொன்றிய விதிகண் மறையவர்க் குதவி யோதன மறுசுவை யோடு 
மன்றுவே தியர்கள் பலர் தமக் கினிதி னளித்தறம் பலபல வாற்றிப் 
பொன்றிக ழெயில்சூழ் மதுரைமா நகரிற் போந்தனன் புரவலன் 
பரிவால் . 

(உஎ ) 


கூடலின் மருவிக் கொடுவினை யகற்றுக் குலவுபொற் றாமரைத்தடம் 
ராடியன் றரனார் மண்சுமந் தணைத்த வருங்கரை யோங்கிய நதியிற் 
பீடுறப் படிந்து சுந்தர நடன மியற்றிய பிரான்பதம் வணங்கி 
யீடினற் றான மளவற வுதவிக் கந்தமால் வரையிடை யெழுந்தான் . 


கந்தமால் வரையிற் போந்து பின் பிடப கிரியினிற் காவல னெய்தி 
யந்தர கங்கை யெனும்பெய ருடைய தீர்த்தத்தில் விதிமுறை யாடி 
முந்துறு தான மறையவர்க் குதவி முதன்மையாந்திரிசிரேச்சுரத்தில் 
வந்திப வனமுற் றாமிரா ரணிய மாநகர் கடந்தனன் மாதோ , 


கடந்து செல் வடிவேற் காவலன் பீமவனத்தொடு கனவடாரணிய , 
மடர்ந்திடும் பலாச வனத்தொடு முயர்ந்த வக்கினீச் சுரமருந் தவர் 
கண் , மிடைந்திடுஞ் சந்த்ர ரேகைவான் மகிழுஞ் சிரக்கண்டேச் 
சுரமலர் விரியுந், தடம்பயி லன்னேச் சுரமுயர் வசிட்டேச் சுரமெ 
னும் பதியெலாந் தணந்தான் . 

( கூ 0 ) 


தணந்துபி னரிவ ராகவாக் கியமுந் தண்பயில் காசிகா வனமு 
மணங்கமழ் வில்வ வனமுயர் வேத்ர வனத்தொடு விகற்பகா ரதமு 
மிணங்கிய நயனப் பிரதமும் புகழுந் திருவிரா மீச்சுர மிவற்றோ 
டணங்கறும் பிரம ரேச்சுர மயூர நாதமா நகருமுற் றகன்றான் ( ஙக ) 


அப்பதி யனைத்துக் கடந்து செல் பொழுது மக்ககர் தோறுமவ் வர 
சன் , செப்பிய செல்வ மியைந்தநற் குணத்தாற் சிவனையு முமையை 
யுர் திறத்தா, லொப்பில்பூ சனைசெய் தன்றியாங் ககலா னன்னவ 
னவையெலா மொருவி , விப்பிரர் குலவு முனிநதிக் கரையின் மேவி 
னன் பூசனை விழைவால் . 

( ங 2 ) 


சு 


திருக்களர்ப் புராணம் . 


முளிரதிக் கரையி லெய்தியர் நதியின் முறைமையான் மூழ்கியான் 
கிமயந்த , பனிமதிச் சடையோன் மகிழயிராப தேச்சுர நகரினைப் 
பரவித் , தனிமுதற் பரனோ ைெமயையும் விதியாற் றக்கபூ சனை புரிந் 
தரசன் , மனமுறத் தொழுது பாரிசா தவன மாநகர் மருவினன் 
வணங்கி . 

( ந.கூ ) 
தருவன மருவி மகாரதன் பரிவாற்றனையரைப் பெறுவது விரும்பி , 
யருளொடு முனிசெ யுலோக்கிய மெனுந்தீர்த் தத்திடை மூழ்கியப் 
புனலாற் , றெரிவருந் தேவர் மகிழ்தருப் பணமுஞ் செய்து பின் 
றிலோதகம் பிதிர்கட் , குரிமையின் வழக்கிப் பிண்டமும் வகுத்தாங் 
கந்தணர்க் கனமுத லுதவி . 

( ஙச ) 
தென்புலத் தவர்க்கத் திறத்தினான் மகிழ்ச்சி செய்துபின்மகே 
சனைத்தெரிசித் , தன்புற வணங்கப் போதரு நெறியி லான்றிருச் சந் 
விதியணுகி , மன்பெருந் தவங்கள் புரியுமார்க் கண்டன் மறை 
பயின்றிருந்தன னவனைத் , தன்றிரு முடியால் வணங்கின னரசன் 
றவமுனித் தலைவனு மகிழ்ந்தான் . 

( கூரு ) 
மகிழ்ந்துமா தவனு மிறைவனுக் காசி வழங்கிநீ யிவண்வரும் வழி 
யா , துகந்துறை யெனலு மிவன்கருத் தமைதி யுரைத்தலு முயர்முனி 
கேட்டு , மிகும்புக ழரசன் மனத்தினை யுணர்ந்து விரதமொன் 
றுரைப்பனவ் விரதந் , தகும்பரி சியற்றி லருமக வளிக்கு மெனச் 
சொலிப் பின்னருஞ் சாற்றும் , 

( ஙசு ) 


உலகினி லிசைபெற் றோங்கிய தீர்த்த முலோக்கிய தீர்த்தமாங் 
குவப்பாய்ப் , புலரியின் மூழ்கி மனைவியி னொடு நீ தீர்த்தமேற் கரை 
யினித் பொருந்தி , யிலகிய கனக பாத்திர மதனிற் சருக்கரை பழ 
னொடா வின்பா, னலனுறக் கலந்திட்டடிசிலோர் பாதி நிவேதித்து 
நம்பனுக் கன்பால் . 

( ஈ.எ ) 
மற்றொரு பாதி யோடுபூ சணிக்காய் பாகிலை வளத்தினுக் கியைந்த , 
கற்பொரு ளமைத்து மறையவர் தமக்கு நல்கிகான் பரனருண் மிக 
வும் , பெற்றிட வேண்டு மெனமுறை பரவிப் பிஞ்ஞகன் றனக்கபி 
டேக , முற்றவா றயர்ந்து விவேதனம் புரிந்து மறையவர்க் கோதன 
முதவி . 

( ங அ ) 


கா . - மகாரதன் புத்திரப்பேற்றுச் சருக்கம் . 


சுரு 


. 


வேறு 
விடமுமிழ் தாரை வெள்வேல் வேந்தநீ யின்ன வாற்றான் 
முடிவுற விரத மாற்றின் முக்கண்மா முதல்வற் காளாய்ப் 
படிபுகழ் குணமுந் தூய வொழுக்கமு மருவிப் பாங்காம் 
வடிவுறு சிறுவர் தம்மை யெம்பிரான் மகிழ்ந்து நல்கும் . ( உக ) 
தானமுந் தவமு நோன்புஞ் சாற்றுமந் திரமு மீசற் 
கானபூ சனையு மிந்த நற்றலத் தாற்றி னாரேல் 
மேன்மையாம் பதங்க ளெல்லாம் விரைவினி லவர்க்கு மேவும் 
நானுவல் விரத மின்னே நயந்து நீ புரிதி யென்றான் . ( 50 ) 
மிருகண்ட முனிவன் மைந்த னின்னன விளம்பக் கேட்டுப் 
புரவலன் மனைவி யோடு முலோக்கியப் புனலின் மூழ்கி 
யுரியபா லடிசி , லட்டாங் கிலக்கம்பூ சணிக்கா யோடு 
பரவுதக் கணைய டைகாய் பலபல மறையோர்க் கீந்தான் . 

( சக ) 
மீண்டுமவ் வரசன் றன்ம கீர்த்தியோ டினிதின் வெவ்வே 
சாண்டுபஃ முன நல்கி யானந்த நடேசற் கன்பின் 
வேண்றுெம் பூசை செய்து மறையவர் விளம்பு மாசி 
பூண்டுவே லிறைவன் சின்னாட் டருவனத் துறையும் போழ்தில் , 
மல்கிரு டுரக்கும் வெய்யோ னெனக்கதிர் வயங்க வெல்லாப் 
பல்லிலக் கணமு மேய்ந்த பாலரோ ரிருவர் தம்மை 
வெல்படை யிறைவன் றேவி பயந்தனண் மகிழ்ந்து வேந்த 
னொல்லையிற் றரக்க நன்னீ ராடின னுவகை பூண்டான் . ( சங ) 
தண்புனல் படிந்து வேந்தன் சதுமறை யவர்க்குத் தான 
மெண்பயி னியுத மான விதிகொடுத் தீச னார்க்கும் 
பண்பினா லபிடே கங்க ணிவேதனம் பரிவி னாற்றிக் 
கண்கவர் மணிகள் வேய்ந்த கலன்பல வுதவிப் பின்னும் . ( சசு) 
காமர்வெண் டரள மாலைக் கவிகையோ ரிரண்டும் வீசுஞ் 
சாமரை யிரண்டு நல்கித் தமனிய வியுத மீந்து 
தேமலி பாரி சாத வனத்தரன் றிருத்தா என்னித் 
தாமவேற் றடக்கை வேந்தன் றவத்திளை வியப்ப தானான் . ( சடு) 

9 


திருக்களர்ப் புராணம். 


வயங்கெழிற் புதல்வர்க் கேய்ந்த மங்கல வினைக ளாற்றி 
வியந் திடு மரசன் பின்னர் மேவுமோர் பதினா நோட் 
டயக்கமுன் பிறந்த சேய்க்குச் சிவதத்த னெனும்பேர் சார்த்தி 
யியைந் திடு தேவ தத்த னெனும்பெய ரிளையோற் கீந்தான் . (சசு ) 
வேதியர் புதிய நாம வினைமுதற் கரும மெல்லாந் 
தீதற முடிப்பப் பாலர் திருமுக நோக்கி மன்னன் 
மாதவந் தருமஞ் செல்வ மாரிதி முழுதும் பெற்றேன் 
யாதெனக் கரிய தென்னா மகிழ்ந்தன னின்பங் கூர்ந்தான் . ( சஎ ) 


இன்புறு மரசர் கோமா னிறைவனுக் கியைந்த பூசை 
யன்பினாற் புரிந்து தானா ளரும்பெற னாட்டி லைந்தூர் 
வன்கலிற் சூலந் தீட்டி மகேசனுக் குதவி மாலா 
லென்புநெக் குருக வேத்திப் பன்முறை யிறைஞ்சி னைால் . (சஅ ) 


பலமுறை வணங்கி யேத்திப் பரமனை விடைகொண் டப்பாற் 
புலமிகு மார்க்கண் டன்பாற் போந்தடி பணிந்து போற்றி 
யலகின்மா தவர்கண் மற்றோர் பலரையும் விடை கொண்டப்பா 
னலனுறு பாண்டி நாட்டின் மகாரத னண்ண லுற்றான் ( சக ) 
அரும்பெறற் றவத்தாற் பெற்ற பாலர்நல் லமைச்ச ரோடும் 
பெருங்கடற் றானை சூழ மகாரதப் பெயரின் வேந்தன் 
றிருந்திய மனத்தை யீசன் பாலுற விருத்தித் தேறல் 
பொருந்திய மலர்க ணாறுந் தன்றிரு நாட்டிற் புக்கான் . ( நா ) 


மகவினை வேண்டி நோற்று மகாரதன் பெறுமா போல 
மிகுபுகழ் பாரி சாத வனத்திடை மேவி மேலார் 
தொகுமறை விரதம் பூசை தூயநல் லறங்கள் சின்னாட் 
டகவொடும் புரியில் வல்லோர் சார்வரும் பயன்கள் சாரும் . ( ருக ) 


வெண்டிரைப் புவனத் தோக்கு மித்தல மன்றி வேறா 
மெண்டல மவற்றிற் றான மந்திர மீசற் கேற்ற 
தொண்டுறும் பூசை ஏய விரதக்க டொலைவில் பன்னாட் 
கொண்டியற் றிடினும் போகப் பயன்மறு பவத்திற் கூட்டும் . ( நீட் ) 


சு.- மகாரதன் புத்திரப்பேற்றுச் சருக்கம் . 


காக 


ஆதலா லுலகின் மேலா மித்தல மதனை வேதப் 
போதனும் புகழு நாளும் புண்டரீ கக்கண் மாலுங் 
காதலாற் றுதிக்கு மற்றைக் கடவுளர் கருதுந் தோறும் 
தீதகல் பாரிசாத வனமெனத் தெரிப்பர் திண்ணம் . 


மகாரதன் மகவு வேண்டி வான்றவ மிழைத்த காதை [ னோர் 
பகாரமாய்ப் பகர்வோர் கேட்போர் பயன்வகுத் துரைப்போ ரன் 
தகாநெறி தவிர்ந்து நோற்ற தவத்தினைப் புரிவோர் யாரு 
நகாவரு மழலைத் தீஞ்சொ னன்மகப் பெறுவர் மாதோ. 
நல்லறத் துறையு ளாய நவமணி மன்ற நாநாப் 
பல்பெரும் போக மோக்கம் பயக்குமோர் கணத்தின் பாதிச் 
செல்பொழு தேனு மிந்தத் திருநகர் வைகிற் றீய 
வல்லல்போ மணுக வொண்ணா மனோரத மனைத்து நல்கும் . ( குரு ) 


இத்தல மான்மி யத்தை யொருத்தரங் கேட்கில் யார்க்கும் 
பத்தியுஞ் சிவனுக் கன்பும் புனிதழும் பயக்கு மூவா 
முத்தியு மளிக்குங் கோடி சனனத்தின் முயன்ற பாவ 
மெத்தனை யெனினு நீங்கு மெய்துதற் கரிய துண்டோ. ( ருசு ) 
உயர்ந்ததீர்த் தங்க ளோடித் தலத்தினை யொருகாற் சூழ்ந்தா 
லியைந்த வலம்வந் தாற்போன் செய்திடும் பயன்க ளீறில் 
பயன்றரு பகிரண் டத்திற் றலமெலாம் பணிந்து பார்மே 
லியங்கிய தீர்த்தம் யாவு மாடிய பலனு மெய்தும் . 

( ருஎ ) 


ஆயவித் தலத்திற் செம்பொன் முட்டையி னளவை யேனு 
மீயிலோர் சுவண மேரு வுதவிய பலன்வந் தெய்துந் 
ஏயன மொருவர்க் கீந்தாற் கோடிநான் மறையோர் துய்க்கு 
மேயநற் பலமாஞ் செய்யுந் தருமமு மினைய வாமால் . ( ரு அ ) 


வான்றவ மீசற் கீந்த பூசனை மகிழுந் தான 
மேன்றவிச் செயல்க ளெல்லா மித்தலத் தியற்றி னாரே 
லான்றதோர் கோடி யாக விருத்தியா யடையும் போகஞ் 
சான்றவ நவக்கு மேலா முத்தியு மளிக்குஞ் சால்பால் , 


கூ 


जम 


திருக்களர்ப் புராணம் . 


இன்னன வியம்பி மேலா மித்தல மதனி லெய்து 
நன்முனி வரர்கள் யாருஞ் சிவனரு ணயந்தோர் நாளு 
மன்னிய சிவனுக் கன்பாய் வழிபடுந் திறத்தோர் நாளுக் 
தன்னிக ருருத்தி ராக்க மாலையுந் தரிக்குந் தூயோர் . ( சு ) 
அனையநன் முனிவர் நாளு மத்தலத் தமர்ந்தோ ரெம்மா 
லினையரென் றுரைக்க லாகா ரித்தலப் பெருமை யிந்தப் 
புனையுரை கேட்போர்க் குள்ளம் புனிதமாம் பவமுந் தூய்தா 
நனிபுரி கருமந் தூய்தா ஞானமு நண்ண லாமால் ( சுக ) 
எனப்பல வனைத்து நந்தி யீசனாங் கியம்பக் கேட்டுச் 
சனற்குமா ரன்றா னார்வ மீக்கொளத் தகவு பூண்டு 
மனக்கினி யுளதோ துன்ப மிலையென மகிழ்ந்து நம்பன் 
றனக்கிணை யாய நந்தி தாண்மலர் வணங்கி னானால் . ( க ) 
( வேறு ) நந்தி யீசனு மயன்றரு சனற்குமா ரனுநயந் துரையாடி 
முந்து சங்கையாற் பயனுறப் புகன்றது முதுமறை யொருநான்கு 
மந்த மில்புரா ணங்களு மிருதியு மகனுறத் தொழற்காய 
விந்த மாக்கதை மான்மிய மளவறுத் தியம்புதற் கரிதாமால் ( காங ) 
இனைய மாக்கதை யுரைப்பவர் கேட்பவ ரீங்கிவர் தமையேத்திக் 
கனிவு கூர்ந்தருள் சிறப்பவர் யாவருங் கயிலைமால் வரைமேவித் 
துனியி லைம்பெரும் பூதமு மரிமுதற் சுரர்களும் மிறத்தோன்றி 
யனலு லாவிய காலையு மழிவில்போ ரின்ப வீடடைவாரால் . ( சுச ) 

மகாரதன் புத்திரப்பேற்றுச்சருக்கம் 


ஆகச்செய்யுள் - க.எடு . 


ஏழாவது 
தீர்த்தமான் மி ய , ச் சருக்கம் . 
தவம்புரி சனற்கு மாரன் றருவனத் தகைமை 

யெல்லா 
நவின்தன னந்தி யீச னவிலலு நயந்து கேட்டுப் 
பவங்கெட மகிழும் போழ்திற் பாங்கரி னிருந்த சூத 
னு வந்திடு சனற்கு மாரற் கின்னன வுரைக்க லுற்றான் . 


( க ) 


எ.- தீர்த்தமான்மியச் சருக்கம் . 


தருவனத் தியல்புர் தீர்த்தத் தன்மையுஞ் சாற்று ஞானத் 
திருநடம் பரமன் மேனாட் செய்தது நந்தி யீசன் 
பரிவொடு முரைப்பக் கேட்டா யாயினும் பண்பால் யானும் 
புரிவுற வுரைப்ப னென்னாப் பின்னரும் புகல்வ தானான் . ( உ ) 
அத்தலப் பெருமை யெல்லா நந்திமா தவனுக் கல்லா 
லெத்தலத் தினிலும் பாங்கா லியம்புதற் கொருவ ருண்டோ 
வித்துணை யெனவத் தானத் தியல்பெலா மிசைக்க மாட்டேன் 
பத்தியாற் சிறிது தீர்த்தப் பரிசினை யுரைப்பே னென்றான் ( க ) 
என்றவ னுரைத்த லோடு மீரெழு புவியு மீந்த 
மன்றலங் கமலப் புத்தே டருமுனி மகிழ்ச்சி பொங்கித் 
துன்றிய தவத்தின் மிக்க சூதனைத் துதித்து நோக்கி 
யின்றெனக் குரைப்பா யென்னச் சூதனு மியம்ப லுற்றான் . ( ச ) 

வேறு 
தங்கொளி விளங்கும் பாரிசா தவனத் தெம்பிரான் சந்தி முன் 
னர் , மங்கலப்படிவ மாயது நாளு மன்னிய நல்லறக் கடவு 
டிங்களிற் றயங்குந் திருமுக மலரச் சிறந்தினி திருப்பதோர் தீர்த்த 
மங்கண்வா னமர ரனை வருந் துதிக்கு முலோக்கிய மதன்பெய 
ரறையில் . 
அப்பெருந் தீர்த்தந் தன்னின்மா ஞாலத் தெய்திய மன்பதை 
யனைத்து , மெப்பொழு துவந்து மூழ்கினும் போகத் தோடு வீட்டின் 
பமும் பயக்கு , மிப்பரி சுடைய தாயினுங் கால விசேடமுண் டெண் 
ணிய பலன்க , டப்பறத் தருவ தவையிவை யெனவே சாற்றுவன் 
கேட்டிமா தவத்தோய் . 

( கூ ) 
தேளில்வா னிரவி யெய்திய மதியிற் றினகரன் பெயருடைத் 
தினத்திற் , கோளறும் புனித வான்றிரு மெழுக்குந் தூர்வையுங்கரத் 
திடைக் கொணர்ந்து , மூரூமன் பெழக்கா யத்திரி மறையை 
மொழிந்துலோக் கியப்புனன் மூழ்கி , னாளுமெப் பவத்து மியற்றிய 
பாவ மகற்றிமேற் கதியினை நல்கும். 

( எ ) 
முன்புகன் மதியிற் றிங்கள்வா ரத்தி னன்பக லிடைமுனி தீர்த் 
தக் , தன்புற மருவிச் சோமமந் திரமுச் சரித்து நீ ராடி நீ றணிந்து , 


எ 0 


திருக்களர்ப் புராணம் 


பொன்புனை யுருத்தி ராக்கமா லிகையைப் பூண்பெஞ் சாக்கர மறை 
யை , கன்பொருள் விதி என் முறையினாற் செபித்து நம்டனைத் துதி 
யினா னவின்று . 

( அ ) 
உளப்பொருட் கியன்ற தக்கனை யடைகா யிருதுகி லொருதுகி 
லேனு , மளப்பிலா னந்த நாடகம் புரியு மமலனுக் கீதென மறை 
யோர் , கொளக்கொடுத் தீசன் றனக்குமம் பிகைக்கு மியன்றவான் 
பொருளினாற் குளிரத் , திளைத்தபி டேக மாட்டியா யிரமிர் தீவர 
மலர்த்தொடை யணிந்து . 

( க ) 
அறுசுவை யடிசி னிவேதன மாற்றி யானந்த நாடக மாடுங் 
கறைமிடற் றெந்தை பூங்கழல் வணங்கிக் காதர வாதரம் பெருக 
முறைமுறை பரவின் மறிதிரைப் புவன முழுவது முடிபுனைந் 
தளித்து , மறுவில்பல் போக நுகர்ந்து பி னெவர்க்கு மருவரு முத் 
தியில் வாழ்வார். 

( 50 ) 
மொழியுமத் தினத்தி லீசனுக் கபிடே கந்திவே தனம்விதி 
முறையால் , வழுவறப் புரியி லவர்க்கொரு கோடி சிவலிசிப் பெரும் 
பயன் மருவு , மழுவலா னடியார்க் கனம்புன லடைகாய் வழங்கிலத் 
தினத்திலோர் கோடி , விழுமியோர்க் களித்த பலனுறு மீது சத்தி 
யஞ் சத்தியம் விளம்பில் . 

( க்க ) 
சுரபியி னறுநெய் யாயினு மெள்ளின் றயிலமே யாயினுஞ் 
சொரிந்து , மருவு ச லைந்தா லொரு திரி யிணக்கி மணங்கமழ் திருக் 
களர் மசேசற் , கிருளற விமைப்ப விருசுட ரேனு மொருக - ராயினு 
மேற்றிற் , பரனரு ளுறுவ ரவர்பிதிர் மரபிற் கோடிமன் னுயிர்பே 
றும் பதவி . 

( க- ) 
வருதகர் மதியிற் பௌரணைத் திதியி லிரவியின் மந்திரஞ் செபித் 
துப் , பொருவிலைந் தெழுத்தும் புகன்றரன் றனக்குத் தென்றிசை 
மருங்கில் வான் புகழு , முருகனா வயத்தி லாடகத் தான முதுமறை 
யவர்களுக் குதவிப் , புரிவினா லயில்வே லிறைவனுக் கபிடே கஞ் 
செய்து புதுமலர் புனைந்து . 

( க . ) 
ன்னமு தனைய வாரி யடிசில் விதிமுறை விவேதன மியற்றி 
கன்னறுச் துப முதலும் சாரத் தொகெயர் தருச்சனை செய்து 


. 


எ . - தீர்த்தமான்மியச் சருக்கம் 


எக 


தன்னியாக் கவன்முள் போற்றிடிற் றனையர் மாதர்மற் றுறும்பொரு 
ளோடு , முன்னரும் போக நுகர்ந்து பின் பிறவா மொழிதரு முத் 
தியே பெறுவார் . 

( கச ) 


பாதுகஞ் செருப்புக் கவிகைசாந் தாற்றி பரமனுக் குவப்புறப் 
பரவித் , தீதகல் சிவநே சருக்களிப் பவர்பின் செனனமு மரண மு 
மகல்வா , ராதவன் விடையில் வந்துறு மதியி லிந்துவு மிரவியு 
மணுகு , மேதகு தினத்தி லிருவினை கடியு முருத்திர தீர்த்தத் 
தின் மேவி . 

( கரு ) 


சொல்லுமந் திரத்தின் முதன்மையா வுரைக்கும் திமக்கினே 
ருத்திர மென்னு , நல்லதொன் மறையை நவின்று நீ ராடி நகை மதிக் 
கண்ணிநம் பனுக்கும் , வல்லிய முரித்தோன் றனதடி யவர்க்கும் 
வெண்ணிறக் கோவினை வழங்கிற் , பல்வினைப் பிறவி தீர்ந்துருத் 
திரர்கள் பதவியிற் செல்குவர் பாங்கா . 

( கசு ) 


ஆவினை யளிக்க வியன்றிடா தாயி லப்பெருந் தீர்த்தத்தி லாடிக் , 
கோவினை வழங்க வாங்கஃ திலையேற் கொடுத்திட வராகனொன் 
றஃது , மேவிடா தென்னில் வராகனிற் பாதி யீந்திட வெண்ணிறப் 
பசுவொன் , றீவதற் கிணையாப் பயன்றருஞ் சுரபி யுலகமு மெய்தலா 
மினிதின் . 

( கஎ ) 


மாசியார் திங்க ளொடு புரட்டாதி யாடிமார் கழியெனு மதியி , 
லீசனுக் கிடபம் பிதிர்களுக் குவகை யெய்திட விதிமுறை யீந் 
தோர் , வீசிய விடையின் மெய்ம்மயி ரொன்றுக் குகமொரு கோடி 
யா மிகுரா , னாசமில் கயிலைப் பெரும்பத மடைந்து நம்பனுக் கன் 
பரா யிருப்பார் . 

( கஅ ) 
விதந்துரைத் திமோர் கழித்திரு மதியி னடேசனுக் கருமறை 
விதியாற் , பொதிந்திடு நறைமென் சந்தனக் குழம்பா னனியபி 
டேகமும் புரியின் , மதம்படு கபோலக் கரியுரி போர்த்த மழுவலான் 
மகிழ்ந்துதான் மருவி , வதிந்திடுங் கயிலைப் பெரும்பத மருளி முத் 
தியு மன்பினால் வழங்கும் . 

( க்க ) 


எஉ 


திருக்களர்ப் புராணம் 


ஞானவா வியினின் மாகமா மதியி னண்ணிய பரணிநாண் மரு 
விப் , பானுவின் புதல்வ னருமறை மொழிந்து படித்துவேய்ப் பாத் 
திர மெனினு , மானவேத் திரத்தாற் செய்கல மெனினு மட்கல 
மாயினு மமைத்து , மேனிறைத் துழுந்து மூவிரு குறுணி விமலனுக் 
குவகையால் வழங்கி , 

( 20 ) 
பொருந்திய பொருளாற் ஒருவனத் திறைக்கு மலைமக டனக்கு 
நன் புனித , வருந்தவர் பணிய நடம்பயின் மகேசன் றனக்குமா 
ராதனை யயர்ந்து , சுரும்பருண் டுவக்குஞ் சண்பக நறும்பூத் தொடுத் 
தணிந் திடினமன் றுரக்கும் , பெரும்பயம் பிணியற் றிரவியு மதியு 
முளபகல் விருத்தியைப் பெறுவர் . 

(உக ) 
குறையிலா தமைந்த நாடொறு முன்னர்க் கூறிய தீர்த்தத்தின் 
மூழ்கி , யறுசுவைப் பொருளான் மகாளயஞ் சிராத்த மாற்றிடி லளப் 
பருஞ் செல்வஞ், செறிவுறு மந்நாட் டிலோதகம் பிண்டம் விசேட 
மாச் செய்திடிற் கயையை , யுறுபய னினுமோர் கோடியின் மடங் 
காப் பிதிரரோ டுயர்கதி யடைவார் . 

( 22 ) 
சிவசிசி விரத முண்டி நீத் திருந்து கன்னலின் சாறுசெந் தேற , 
லவியொடு நறும்பா னனியபி டேகஞ் செய்தம லன்றனக் கந்நாட் , 
புவியிடை விளைந்த தானியப் பொருளை மனையறம் பூண்டரன் 
பொற்றாட் , குவகைபெற் றுயர்ந்தோர்க் குதவிலோர் கோடி குலத் 
தொடுங் கயிலையி லுறைவார் . 

(உக ) 
சாத்திரம் பயின்றோ ராதுல ரநாதர் சான்றவர் தாமொருமூன்று, 
நேத்திரத் தமல னடியவ ராயி னிகரிலித் தலத்திலாக் கவர்க்குக், 
கேத்திரர் தனதா னியத்துடன் சமைத்த கிருக மீர் திடினிதி 
கிளர்ந்து , பூத்திடுஞ் செல்வ மணிமுடி யரச ராகியிப் பூதலம் 
புரப்பார் . 

( உச ) 
நிமலன்மெய் யடியார்க் சித்தல மதனி னிகரிலா நன்கலை யளிப் 
போ , ரமலனா ளுலக மெய்தி வீற் றிருப்பா ராய்ந்தபைந் தேறலுன் 
டறுகாற் , றமரவண் டிமிரு நறுமல ரவிழு நந்தன வனம்வகுத் 
தவர்தா , முமையவள் கணவன் முனெனப் படும்வே றுவமையாங் 
கவர்க்கிலை யுலகில் . 


எ.- தீர்த்தமான்மியச் சருக்கம் . 


எங 


கொழுமலர் கமழும் திருக்களர் மருங்கிற் குரோசமைக் துட்ப 
டக் குறுகிச் , செழுநிழற் பந்தர் வைத்தவர் வாவித் தீம்புன னல்கி 
னோர் சிறப்பாற் , செழுமதி யுலகிற் றெள்ளமு தருந்திச்சுரர்களாய் 
வாழ்குவர் தொல்லைப் , பழமறை புகழு மித்தலப் பெருமை யுரைப் 
பவர் யாவரோ பரிசால் . 

(e.ar ) 
மாதொரு பாக னமர் திருக் களருண் மறுவறு தானமீந் திடு 
வோர் , மேதினி முழுதும் புரப்பர்நற் புனித ராகுவர் வேறுவே 
றெடுத்தாங் , கோதினு மடங்கா தித்தலப் பெருமை யெமக்குரைப் 
பரிதென வுணர்வாற் , சூதமா முனிவ னிவையெலாஞ் சனற்கு 
மாரற்கு மகிழ்வுறச் சொன்னான் . 

( உ.எ ) 
மாமறைக் கிழவன் றருமுனி சூத மாதவன் மாற்றிய வனைத்துங் . 
காமுற வுவந்து கேட்டலு மகிழ்ந்து காதர வாதரம் பெருகி , யாமு 
றை யுணர்ந்து திருக்களர்ப் புராணத் தொன்மையு மாங்கதன்சிறப்பு , 
நீமொழிந் தருளென் . மருந்தவன் கேட்பச் சூதனுங் கேளென 
நிகழ்த்தும் . 

( 21 ) 
மறைதெரி வியாதன் முதலிய முனிவ ரோதிய மூவறு வகையா 
வறைதரு புராணங் களிற்பவு டியமென் றாங்கொரு புராணமுண் 
டதனிற் , செறியுமுத் தரகாண் டத்தினோர் சாரிற் கேத்திர கண்டத் 
திற் சேர்ந்து , பிறிவருங் காதை முதற்றரு வனத்தை விதந்துதான் 
பேசிய வாறும் . 

( உக ) 
பாரிசா தவன வரவெனுங் கதையும் பண்ணவர் பணிந்திடப் 
பரமன் , சீரிய நடனஞ் செய்திடு மாறு முத்திபஞ்சாக்கரச் சிறப்பும், 
தேர்வுறு விதமும் தெரித்திடு மாறுந் தீம்புனற் றீர்த்தநா மத்தின் , 
காரண மொழியு மகாரதன் றவத்தாற் காதலர் தமைப்பெறு மாறும் . 
ஏய்ந்தவிச் சருக்க மாறு முன் னந்தி யீசனிற் கியம்பிய வீற்றில் , 
வாய்ந்தவிக் காதை யான்புக தீர்த்த மான்மியச் சருக்கமேழ் 
வகையா , மாய்ந்தவிச் சருக்க மப்பெருங் காண்டத் தாதியி லறு 
பதோ டிருப்பான், வேய்ந்தவேழ் சருக்க மாதியா வுரைக்குந் தகைய 
திச் சதையென விரிப்பார் . 

( ஙக ) 
10 


திருக்களர்ப் புராணம் . 


இன்னாற் காதை யொருமுறை முழுதுக் கேட்கல ராயினு 
மிதனிற் , பன்னுமோர் சருக்க மாயினு மதனிற் பாதியா யினுமொரு 
பாட , லென்னினு மாங்கோர் பதமுரை யேனும் பதத்தினி லோ 
ரெழுத் தேனு , முன்னுறக் கேட்போ ரளப்பரும் போக நுகர்ந்து பின் 
முத்தியை யடைவார் . 

( 52 ) 
இந்தநற் கதையை மகிழ்ந்து புத்தகத்தி லெழுதினோ ரதனிலோ 
ரெழுத்துக் , கந்தமில் கோடி யுகமரி பிரமர் புகழ் திருக் கயிலையை 
யடைவார் , முந்துறும் புராண முழுவது மளந்த முறையினிற் றீட் 
டியாங் களிப்ப , வந்துறும் பலனா மிதனிலே டொன்று வரைந்தடி 
யார்கட்கு வழங்கில் . 

( க.க ) 
கொலைபுரிக் திடினும் பிறர்மனைப் போக நகரினுக் குரவரைப் 
புரவா , தலைதுயர் செயினு மயலவர் பொருளைக் கவரினு மதியினை 
யகற்று , புலைமது வினிதி னருந்தினும் பகராப் பொய்ம்மொழி 
யுரைக்கினு மொருகா , லுலகெலாம் புகழு மிக்கதை யுரைக்கி லவை 
யகன் றுயர்கதி யுறுவார் . 

( நச ) 
எனவிவை யனைத்து மளவறு புராண மியம்பிடுஞ் சூதமா முனிவ 
னனைவிரி கமல நறுமல ரமளி நான்முகத் தெம்பிரா னல்குந் 
தினியறு சனற்கு மா ரமா முனிக்குச் சொல்லினன் சூழுறக்கேட்டே 
யினியமாதவங்கள் புரிசனற் குமாரனெய்தருமுத்தியையடைந்தான் . 

வேறு 
வானவர் வாழ்க முத்தீ மறையவர் மகிழ்ந்து வாழ்க 
வானின மிகவும் வாழ்க வலைபுனல் சொரிக நாளுக் 
தேனிமி ரலங்கல் வேந்தன் செழுமணிக் குடைமீ தோங்க 
நானிலத் திலகுஞ் சைவ நன்னெறி சிறக்க மாதோ. ( ந.சு ) 

தீர்த்தமான்மியச்சருக்கம் 

முற்றிற்று . 
ஆகச்செய்யுள் -சகக , 
திருக்களர்ப்புராணம் 

முற்றிற்று 


உ 


திருக்களர்ப் புராணச் 
செய்யுளகரா தி 


பாட்டு . 


பக் 
கம் . 


பாட்டு . 


பக் 
கம் . 


50 


கஉ 


சு 


உஎ 


காத 


தக 


கஎ 


உஎ 


ருஅ 


ருக 
ருசா 


அக்கினிசைலேச்சுரம் கூ அருமறைவியாதன் 
அங்கண்மேவியே 

ருச அல்லல்வினைப்பவ 
அஞ்செழுத்துபதே சச அலகிலப்பதிக்கு 
அட்டமூர்த்தியா 

சக அலகிலாரணங்க 
அடிமுதற்சடில 

சரு அலகின்மாதவர்கள் 
அடைந்தவர்க்கருள் ந.கூ அலர் தலைப்புவன 
அண்டராண்டளவுந் ந.சு அவ்விடமுழுது 
அண்ணனீகனகப் 

உஅ அவ்விலிங்கங்க 
அத்தலப்பெருமை சாக அவிகொனா குதி 
அத்திரியேக 

ஙக அளவில் போகத் 
அந்தணரரசர்கள் 

எ அளிதவழிதழித் 
அந்தநற்றலத்தி 

சுக அளிபறவைகிருமி 
அந்தநற்றவர்கள் உஅ அளிமுரலுமலர் 
அந்தநற்றீர்த்த 

க . அற்புதமாயிமைய 
அந்தநாட்டினை 

கூ அற்றவருக்கருள்புரி 
அந்தநாண்முதலா ங அ அறவரிலுயர்ந்த 
அந்தமாக்கதை 

ரு அறுசுவையடிசி 
அநந்தகாலமுகன் 

கூஉ அறுபகைதுரந்து 
அநந்தமாயிரகோடிப் 0 அன்றவனிழைத்த 
அப்பதியனை த்துங் கூகூ அன்று கேட்டியான் 
அப்பெருந்தீர்த்தங் சுக அன்னகாதையை 
அம்முனிபுரியும் 

கஅ அன்னகாவல 
அம்மொழியறையக் நகா அன்னநற்றவங்க 
அயர்வறுபசும்பொற் உக அன்னமாதவன் 
அரிமுதற்றே 

சரு அன்னவாசகங் 
அருந்தவத்துயர்ந்தோன் உக அனையான்முனிவர் 
அரும்பெறற்றவத்தாற் சுசு ஆங்குறுஞ்சிவ 
அரும்பெறற்றவத்தின் 

உ 0 ஆதலாலுணர்வின் 


ரு எ 


உ சு 


எ O 


கூஎ 


20 


* 0 


உரு 


உ உ 


2 


திருக்களர்ப் புராணம் . 


பாட்டு . 


பக் 
கம் . 


பாட்டு . 


பக் 
கம் . 


உக 


2 ச 


கஎ 


கஎ 


காசு 


ருகா 


ஆதலாலுலகின் 
ஆதிநாயகனா 
ஆயகாலையி 
ஆயசொற்றலைமேற் 
ஆயவாற்றினான் 
ஆயவித்தலத்திற் 
ஆயவிந்ததியி 
ஆயினுஞ்சிறி 
ஆயினும் விதிபூ 
ஆயினுமடியோ 
ஆர்வமீக்கொள் 
ஆரணநான்கு 
ஆரணமுழுது 
ஆரணமுழுவது 
ஆலையமெழுகி 
ஆவினையளிக்க 
ஆற்றருந்துயர்மிகுத் 
ஆற்றரும்பசி 
ஆனதோரிலிங்கப் 
ஆனந்தநாடகஞ்செய் 
ஆனபன்மணி 
ஆனவயிராவதமுந் 
ஆனவிக்காதை 
ஆனவுருத்திரதீர்த்தத் 
இங்கணிவ்வனத் 
இத்தகைய காவிரி 
இத்தலங்களிலே 
இத்தலமான்மியத்தை 
இத்திறம்பலகா 
இத்திறமாலைப் 
இந்தகற்கதையை 
இந்தமாநதியிற் 
இந்தவாறுமுன் 


சுஎ இப்பண்பாக 
க . இப்பரிசியற்றி 
சவு இப்பெருங்காதையின் 
20 / இப்பெருங்காதைப்பெரு ருஅ 
சு 0 இம்முறைமயன்செ 
சாஎ இமையவர்தன்மை 
கரு இயன்றவான்பொரு 
ருக இருவகைபுரியுஞ் கூடி 
சக இருவினை கழிந்தோங் 
நஎ இலகுமாதரும் 
ச இலங்குமாதவன் 
உ இளம்பருதியொருகோடி ச 0 
உஎ இறையிற்கழியும் 
கரு இன்புறுமரசர் 
உக இன்னங்கனக 
எக இன்னணமியம்பிய 

அ 
எ இன்னணமுரைத்த 
சஅ |இன்னண 

னண முனிவ 
கஅ இன்ன நற்காதை 
ருக் இன்னபொன்னிணர் 
உஉ இன்னமுதனைய 
கக இன்னவாறுகி 

. 
கச இன்னனபன்னிய 
ருரு இன்னனவியம்பி 
சக இனைய செய்தி 
கசு இனையநற்றலத்து 
க ங இனையமாக்கதை 
சுஎ இனையமாதவற் 
ககூ இனையமாநதியிற் 
.. அ ஈங்கணியம்பிய 
எச ஈங்கியம்பியாற் 
கரு ஈங்கிவர்புரியு 
ருச ஈண்டியம்பியாற் 


சுஉ 


சக 


எ P 


கன் 


எ O 


ரு எ 


காது 


சு 0 


சு அ 


செய்யுளகராதி . 


3 


பாட்டு . 


பக் 
கம் . 


பாட்டு . 


பக் 
கழ் . 


சுக 


சஎ 


அ 


அ 


கச 


எச 


சு 


உ O 


க.அ 
L 


உங 


ஈண்டுரைத்ததினங் 
ஈண்டெடுத்துரைக்கு 
ஈதுகேட்டரு 
ஈறின் மாதவனின் 
உகிர்வாளுறுத்தி 
உடுப்பு மெல்விர 
உணர்வில் விலங்கும் 
உணர்வினாலணியு 
உணராமலரன்முடி 
உந்திநாண்மலர்மே 
உயர்ந்ததீர்த்தங்க 
உயர்ந்திசைக்கு 
உயர்பிரமதீர்த்தமென 
உரைத்தமெய்ப் 
உரைத்தல்பழுதெனப் 
உரைதருமறையு 
உலகினிலிசைபெற் 
உலகெலாமெனப்பா 
உளப்பொருட்கியன்ற 
உற்றியான் சுமந்து 
உன்னுவான்புன 
ஊறுசெயும் வேட்டு 
எக்குலத்தாயினு 
எந்திரமுதலாம் 
எயினர் தங்குலத்தி 
எய்தரும்பிரத்தாரத் 
எய்தியடைந்தோர்க் 
எழில்வாய்ந் திலகு 
எழுந்தருள் கயிலை 
எழுந்துநான்மறை 
எல்லையில் பெரும்பே 
எல்லையிலண்ட 
என்றவைைரத்த 


திரு 
ருரு என்றவனுரைப்பக் 
கங என்றிவையனைத்து 
ருகூ என்று புகலித்திற 

என்னமாதவர் 
கஎ என்ன விதுரைத்து 
சகூ எனப்பல புகன்று 
கஎ எனப்பலவனைத்து 
ஙக எனப்புகன்றரு 
ருஉ எனவருள் சிறப்பச் 

எனவிவையனைத்து 
சுஎ எனவெடுத்துரைக்கும் 
க 0 ஏய்ந்தவிச்சருக்க 
ருரு ஏலவார்குழலி 
சச ஏழ்வகைப்பிறப்பிற் 
ருஎ ஏற்றுமத்தேவர்க் 
உ | ஐங்கரன் முதலாம் 
சுச ஐந்தவித்தான்ற 
உ ஐம்பகற்கொருகா 
எ 0 ஐயந்தெரிசித் 
சுஉ ஐயநீ புவனத் 
சஅ ஐய நீமனுமுறை 
ருக ஒழுக்கநெறியுணராத 

எ ஓதுநான்மறையின் 
சங ஓலமொன்றுத்தி 
சஎ கடந்து செல்வடிவேற் 
உஉ கடையுகத்ததிரு 
ருஉ கண்ணுதலோன்கயிலை 
கசு கந்தமாதனகிரி 
உசு கந்தமால்வாையிற் 
சஅ கமலையிற்பிறந்து 
உச கரணமோர் நான்கு 
ங எ கரந்த வேடுவன் 
சுக கருகா மிகுகந்தி 


கக 


சுல 


கக 


சு 


க 


கூரு 


சக 


திருக்களாப் புராணம் . 


பக் 


பாட்டு . 


பாட்டு . 


கம் . 


பக் 
கம் . 


சஎ 


52 


உச 


சரு . 


காக 


எக 


எஉ 


சுக 


கக . 


சுரு 


சுரு 


சுப் 


கல்லிலையானிழலமர் 

சுவையிருமூன்றுந் 
கற்பகப்பூந்தருவனத் நக செங்கதிர்விரிக்கும் 
கறைமிடற்றமல 

உ 0 செப்பியசாந்த 
கறைமிடற்றெம்பெருமா ருக செயலரும்பதிட்டை 
காமர்வெண்டரள சுரு செல்வநல்குமெட் 
காய்ந்து முப்புரஞ் ருங செல்விலங்கும் 
காரளிகளிசைபயிலு கக செறியுமின்னுயி 

ருக 
காலமக்குணர்ந்து கூக சென்றவன் கருப்பா 
காலையோர்யாம 

சரு சைவ நூனெறித் ருக 
கிட்டுறுமுன்றுய 

கச் சொல்லுமந்திரத்தின் 
கிரமமாவிருடி 

சஉ ஞானவாவியினின் 
கும்பமாமதியில் ந.அ தங்கொளிவிளங்கும் 
குறையிலாதமைந்த எஉ தண்ணறும் பசுந்தோட் 
கூடலின் மருவிக் காங தண்புனல்படிந்து 
கூறியவி தியா 

சங தணந்துபினரிவ 
கெழுமறைக்கிறுதி 

ந அ தயங்குநன்மணித் 
கொணர்வதென்று 

ரு தருவனத்தியல்புந் 
கொலை புரிந்திடினும் 

எச தருவனத்திலரன் 
கொழுமலர்கமழுந் எங தருவனமருவி 
சகதல முழுதும் 

உசு தவப்பயனிலா மனித 
சச்சிதானந்தத் உ அ , தவம்புரிசனற்கு 

சுஅ 
சரதவேதாந்த 

சரு தவமிலாதவ 
சாத்திரம்பயின்றோ எஉ தவலரும்விரத 
சித்திரைமதியில் உச தன்னிகர்பசும்பூங் 
சிலையொடுகனக 

கூஉ தனையரொரு நால்வரின் ( ரு உ 
சிவசின்னந்தனைப் 

ங தாதிவரளகச் 
சிவத்தினாலன்றிச் சச தானமுந்தவமு 
சிவநிசியின்ஞானவா 

டூசு திங்களுக்கொருகான் 
எஉ திரண்டளிகள் வரி 

ருஎ 
சிறந்ததருவன ங க திரமுறுகனக 

அ 
சுடருமிழ்பருதி உங திருக்கோடிசங்கர 
சுந்தரப்பெயரா 

ககூ திருத்திய நீறு 
சுரபியினறுநெய் - எ 0 | திருவெண்ணீறணிந்தோ 


சச 


நீ 


ங 0 


உ 


சசு 


சிவசிவிரத 


கா 


செய்யுளகராதி . 


பாட்டு . 


பக் 
கம் . 


பாட்டு . 


பக் 
கிம் . 


கக 


3)S) 


உஉ 


உ 


80 


சசு 


சுசு 


உஉ 


க 


சு 


உஎ 


உரு 


சக 


கூஉ 


உ கூ 


உரு 


திருவெண்ணீறணியா சு பதரிவனஞ்சுர 
துயர்புரியுங்கொலை ருஉ பரந்தொளியிமைக்குங் 
தூர்வையை நுகரு உரு பரமனுக்கு வடதிசை 
தெண்டிரைப்புவியி 

உ பரவுமெந்திர 
தென்பழனுகுத்த கரு பரவை சூழ்புவனப் 
தென்புலத்தவர்க் காச பரையுவக்கும் பார்ப் 
தென்றிருக்கமலைச் 

கங பல்லுயிர்க்குயிராம் 
தேசுறுதில்லைச் 

கஉ பலமுறைவணங்கி 
தேவர்கம்மிய 

பலவகையண்ட 
தேவர் பூசனை 

பவளமுமுழுமா 
தேளில்வானிரவி 

சாகூ பற்பலவிரத 
தொண்டர் தமக்கர சம பற்றறத் துறந்த 
தொழுகுலத்து ரவோன் 

உங பனிமதிநிலவி 
நண்ணுமாதவர் 

பாகசாதனன் பொன் 
நந்தியீசனயக் 

ருகூ பாதலத்துரக 
நந்தியீசனு 

காஅ பாதலமுழுதும் 
நல்லறத் துறையு 

பாதுகஞ்செருப்புக் 
நலந்தருமக்கினி 

ருக பாரதகண்டந் 
நறியகொன்றையான் ரு பாரிசாதவன 
நன்குணமுனிவ 

பாரிலின்றாதி 
நாடுமாதவனங் 

பாழிசால்பரமன் 
நாற்க தியகற்றி 

பானறுந்தமிழ் 
நிமலன்மெய்யடி 

எஉ பானிலாவிரிக்குந் 
நினைந்து பற்பல 

பிள்ளைவெள்ளெகின 
நீதிமனுமுதலான ருக புதல்வரைப் பெறுவ 
நீர்கொண்ட செழுங் 

க புரிவதென்றும் 
பகருமித்தலத்தின் சஅ புலவுண்டுவக்கும் 
பங்குனித்திங்க 

(நஎ புலையரொடுபொல் 
படிகளேழினையு உக புனைமணிவயிரத் 
பண்ணவனியற்று 

சஉ பூசனையயர்ந்து 
பணமணிச்சுடிகை ஙச பூந்தளவுறுமுகைப் 
பத்தியின்றியுண 

ரு பூந்திரைவிரிக்குந் 
பதமிகுந்தனுமா நஎ பருவத்தெடுத்த 


சு எ 


எக 


காக 


எந 


கக 


கூக 


ருகூ 


கஅ 


ரு . 


சுக 


உக 


சாக 


திருக்களர்ப் புராணம் , 


பக் 


பாட்டு . 


பக் 
கம் . 


பாட்டு , 


கம் . 


உருவம் 

பிரம் 


எக . 


நல 


பெண்ணொருபாக 
பெறலருமானிடப் 
பொங்கும்பிரசாத் 
பொருந்திய பொரு 
பொருவரும் விதி 
பொற்பசுந்தகட்டி 
பொன்னிலங்காவல் 
போத நீற்றினை 
போத மீந்திடும் 
போது போக்கத் 


சரு 


உது 


கூஉ 


2.0 


மகவிலாதவரு 


உக 


கஅ 


கூரு மாதவமியற்றல் 
ஈசு மாதொருபாக 
அ மாமலர்க்கோதை 
கஎ மாமறைக்கிழவன் 
எஉ மாமறைதெரிக்கும் 
உா மாலையிற்கொடு 

மாலைவெள்ளருவி 
ருகூ மிகவரம்பயக்கு 
எ மிகுமணியருவிக் 
ருசு மிடையிருள் சீத்துத் 
. 
ரு மிருகண்டமுனிவன் 
சஎ மின்றிரண்டிலங்க 

மீண்டுமவ்வரசன் 
சுஎ மீண்டுமாய்டையி 
சுஉ முகிழ்விரியிதழி 
காச முண்டகாசனத் 
கரு முந்து பூதலம் 
ந ங முராரிகேதனமு 
கக | முருகவிழ்துளவத் 
ருங முன்புகன்மதியிற் 
சசு / முன்னமறியாதமலன் 
கஅ முன்னவனுக்கரச 

க முனிந்திக்கரையி 
நரு முனிவரிலுயர்ந்த 
காரு மூளுமாதரவா 
ரு மூன்றரைக் கோடி 
சுச மெல்லியதிரண 
சக மேம்படுதவத்து 
எங மேவியோர்பாக 
அ / மொழியுமத்தினத்தி 
சரு மொழியுமுருத்திர 
சுக மோக்கசாதனமாஞ் 
எக யான்றவமிழைக்கு 


கே 


சஎ 


மகவினைவேண்டி 
மகாரதன்மகவு 
மகிழ்ந்து நல்ல 
மகிழ்ந்துமாதவ 
மங்கலஞ்சிறந்த 
மங்கைபாகன் 
மடனறத்தெரிந்து 
மண்டிவான்றட 
மதுவிரிநீல 
மத் திரவி தியா 
மருமலரணையில் 
மருவிரிமுளரித் 
மல்கிருடுரக்கும் 
மலங்கிவீந்த 
மற்றொருபாதி 
மறைகளாறங்கம் 
மறைதெரிவியாதன் 
மன்னியவானவர் . 
மனுமுதன்மிருதி 
மாகமாமதியின் 
மாசியாந்திங்க 


ருக 
ரு 


( ந 


எ O 


செய்யுள் அகராதி 


பாட்டு . 


பக் 
கம் . 


பாட்டு . 


பக் 


கம் . 


உச 


உக 


எக 


க 


கூசு 


வகுத்தமுழுமணிக் 
வணங்கிய முனிவ 
வதியு மாதவர்க 
வயங்கெழிற்புதல்வ 
வருதகர்மதியிற் 
வுள்ளிமென்களபப் 
வாசமாலை 
வாய்த்தகாளாஞ் 
வான்றவ மீசற் 
வானவர்கருடர் 
வானவர்வாழ்க 
விடமுமிழ் தாரை 
விடையிவருந்தரு 


குஉ விண்டொடுந்தரள 
ந எ விண்ணுறும்பதவி 
ங க விதந்துரைத்திடு 
சுசு விப்பிரர்சூழ்பற்ப 
எ 0 விருப்புறக்குருவின் 
சச விரும்புநல்வரங்க 
50 வெண்டிரைப்புவனத் 

க வெம்புனத்தினில் 
காஎ வெவ்வராவுலவிய 
ந.ச வெள்ளிமால்வரை 
எச வேதியர்புதிய நாம் 
கரு வையகமுதலா 


சுசு 


ரு . 


கரு 


சுசு 


கூசு 


எ 


SC 


சருக்க அகராதி . 
சருக்கம் , 

பக்கம் . பாடற்றொகை 
அநுகூலச்சருக்கம் . 
தீர்த்தமான்மியச்சருக்கம் . 
விருத்தச்சருக்கம் . 

ரு அ 
பஞ்சா ரெச்சருக்கம், 
பாயிரம் 
பாரிசாதவனச்சருக்கம் . 

கரு 
மகாரதன் புத்திரப்பேற்றுச்சருக்கம் . ருகூ 
மாலாதாரகச்சருக்கம் . 

ஆ ச்செய்யுள் சகக , 


நக 


கம். 


அங 


கூச 


சஎ 


: 0 : 


12 


திருக்களர்ச்சாதன அரும்பொருள் விளக்கம் 
பக்கம் . 
6 . குலோத்துங்கசோழன் = இவன் சாலிவாகன சகாப்தம் 

1100 - ல் பட்டத்துக்குவந்த மூன்றாவது குலோத்துங்க 
சோழன் ; இவன் காலத்திலே தான் ஒருசிற்றரசனாகிய 
திருவேகம்பமுடையான் அமராபரணன் சீயகங்கனது 
அவைக்களத்தில் பவணந்தி முனிவரால் நன்னூல் இயற் 
றி வெளியிடப்பட்டது ; கலிங்கத்துப்பரணியின் தலைவ 
னுமிக்குலோத்துங்க சோழனே ; இவனையே விசயதர 
னென்பார் . இவ்வரசனுக்குரிய “ புயல்வர ......... மண் 
வளரப் , புலியானை " என்னும் வஞ்சிச்சீரானியற்றியுள்ள 
கட்டுரை ஒன்று திருவுசாத்தானக் கோயிலில் வரைந்திரு 

க்கிறது . 
7. குடினைக்கல் = நிறுத்தலளவைக்குரியகல்பு, இதனைக்குடி 

ஞை யென்பதுமுண்டு . 
வு = வரவு . 
கழஞ்சு = ஒன்றேகால் வராகனிடை .. 
மஞ்சாடி = மஞ்சாடிக்கொட்டையினளவு . இதனையே 

யானைக்குன்றி மணியென்ப . 
8 . ஓரணை = 

இரண்டு . 
ஆட்டை = வருஷம் . 
இராஜராஜதேவர் : = இப்பெயர்பெற்றோர் பலராயினும் , 
இவ்வரசன் சாலிவாகனசகாப்தம் 930 - ல் அரசானேட முத 

ல் இராஜராஜச்சோழன் . 
10. திருமன்னிவளர = இது இராஜேந்திர சோழதேவன் கட்டு 

ரை . அவ்வரசன் வேற்றரசர்களைப் போரில் வென்றமையும் 
வெற்றியாற் பெற்ற நாடுகளையும் தொகுத்துக்கூறுகின்றது . 
இதனை " திருமன்னிவளர விருநிலமடந்தையும் , போர்ச் 
செயப் பாவையுஞ் சீர்த்தனிச்செல்வியும் ” ‘இன்னுஞ்சில 
செய்யுளும் ஆசிரியப்பா வெண்பாவோடு மாறுகொண்டு 
போலிவெண்பாவாகும் . என்பர் வீரசோழிய உரையாசி 

ரியர் வீரசோழியம் யாப்புப்படலம்( கக ) -ம் சூத்திரவுரை. 
12 இராஜேந்திரசோழதேவன் = இவன் முதல் இராஜராஜச் 


2 


9 . 


. 


அரும்பொருள் விளக்கம் , 


9 


பக்கம் . 

சோழன்மகன் இவனையே முதலி ராஜேந்திரச் சோழனெ 
ன்பார் . இவன் மகள் அம்மங்கை தேவியார் மகனே முற் 

கூறிய மூன்றாவது குலோத்துங்க சோழனென்பான் . 
13. அந்தராயம் = விக்கினம் ; கெடுதி .. 

சதுர்வேதிமங்கலம் = அக்கிரகாரம் . 

படிமாற்றுக்கு உடலாக = படிக்கட்டளைக்கு ஆதாரமாக . 
14. பரிகரம் = பரிவாரம் . 
ஸ்ரீ வீர விருப்பண்ணஉடையார் = இவர் இன்ன 

வமிசத் 
தைச் சேர்ந்தவரென்று புலப்படவில்லை . 
16. வீரபூபதியுடையார் = ஷ 

சுவககிறம் = ஈவதந்திரமென்றிருக்கவேண்டும் . 
17. ஸ்ரீ விருப்பண்ணஉடையார் முற்கூறியவராதல் வேண்டும் . 
18 . கோ மாறவன்ழா குலசேகரதேவன் மாறவன்மாவெ 

ன்பது பாண்டியர்க்கன்றி ஏனையோர்க்கின்மையின் இவ 
ன் பாண்டியனே . இதனால் இடையில் சிலகாலம் இச் 
சோழநாடு பாண்டியர்களின் ஆட்சியிலிருந்ததாகத் தெரி 
கிறது . அதிவீரராமபாண்டியன் இந்நாட்டில் சுத்தவல்லி 
வளநாட்டுத் தனி யூரென்னும் பூர்வநாமமுள்ள மன்னார் 
குடியை வடககெல்லையாக அதன் தெற்கிலுள்ள பாகமெ 
ல்லாம் தான்கைக்கொண்டு தன்பெயரால் அதிவீரராமன் 
பட்டினமென ஒரு நகரமமைத்து அதிலிருந்து அரசாண் 
டனனென்பது பிரசித்தமாகையால் இதனையே சான்றாக 

ககொள்ளலாம் . 
19. களப்பாள் = இது திருக்களருக்குமேல்பால் ( 2 ) மயிலிலுள் 

எழுகூறாகப் பிரிக்கப்பட்டிருக்கிறது . கூற்றுவ 
நாயனார் அவதரித்த தலமிதுவே . முதன்முதல் அவ் 
வேழுகூற்றினையும் தாம் உடையராய் ஆண்டமைபற்றி 
அப்பெயர் பெற்றனர்போலும் , இவ்வூரைக்களந்தையென் 
பார் . இதிலுள்ள ஆதித்தேச்சுரர்கோயில் கருவூர்த் தேவ 
ராலருளிச்செய்த திருவிசைப்பாப்பெற்றுள்ளது ; பராங் 
கதசோழன் மக்கள் மூவருள் மூத்தகுமாரன்சாலிவாகன 


ளது . 


10 


அரும்பொருள்விளக்கம் . 


பக்கம் . 

சகாப்தம் 877 - ல் அரசாண்ட இராஜாதித்தசோழனால் 
இவ்வாலயங்கட்டுவித்து அவனது பெயராலேயே பிரதி 
ஷ்டிக்கப்பட்டது . பிற்காலத்தில் தொண்டைநாட்டிற்சிலர் 
அந்நாட்டில் மரூஉமொழியாற் களந்தையென்னும் பெய 
ருடைய ஓரூரிலுள்ள சிவாலயத்தை ஆதித்தேச்சரமென 
ப்பெயர் புனைந்து அதுவே திருவிசைப்பாப்பெற்றுள்ள 
தலமென்பார் ; கருவூர்த்தேவர் இக்களந்தைக்கு அணித் 
தாயுள்ள முகத்தலையைச் சார்ந்த பன்னக்தெருப் பன்ன கா 
பரணேச்சரத்தையும் கோட்டூர் சாட்டியக்குடி முதலியவற் 
றையும்பாடின தன்றி இவர் சோழ நாட்டிலுள்ள தலங்களை 
யே பெரும்பாலும் பாடியிருப்பதாலும் தொண்டைநாட்டிற் 
பிரபலமான பற்பல தலங்களிருக்க அவற்றையெல்லாம் 
பாடாமல் சிறிதும் புலத்துறாத அக்களந்தையைப் பாட 
வேண்டுவதின்மையாலும் , தொண்டைநாட்டார் கூற்றுப் 

போலியென்றுணர்க. 
19. பெரும்பலமருதூர் = பெருவடமருதூர், 
முடிவழக்கு சோழசதுர்வேதி மங்கலம் = இது கோயிற் களப் 

பாரிலுள்ள அக்கிரகாரத்துக்குப் பூர்வநாமம் . 
ஒரு பூ = நிலத்தில் ஒருபோகம் ஸாகுபடி செய்தல் , 
21 . கருவூலம் = பொக்கிஷம் . 
வல்லபதேவன் = இவன் இன்னவமிசத்தைச் சார்ந்தவ 
னென்று விளங்கவில்லை ; சகாப்தம் 1370 - ல் விஜயநகர 
த்தை அரசாண்ட இரண்டாவது தேவராயனுடைய சே 
னாதிபதி வல்லபதேவனென்பானொருவனுளன் அவன் 
தஞ்சாவூரிலிருந்தனனென்று அறியப்படுகிறது . அவனே 
இவ்வல்லபதேவனெனில் ஜாதி பிராம்மணன் மதம் சை 
வம் காலம் முற்கூறியதே தந்தை ஸௌந்தரேச்சுரன் 
ஆச்விலாயனஸ் த்திரத்தினன் . 


ந . 


2.2 


25 . 


12 
புராண அரும்பொருள் விளக்சம் . 
பக்ர் . படல் 

14 உபயந்த = சொல்லிய 
44 எந்திரராஜன் = பஞ்சாக்ஷரயந்திரம் . 

மந்திரராஜன் = பஞ்சாக்ஷரம் . 
48 

சோதனம் = பிம்பசோதனம் . 
உ O 60 தூர்வை = அறுகம்புல் . இதனையுண்டதனாலே துரு 

வாசன் எனப்பெயர்பெற்றனனென்பர் ஒருசாரார் . 
4 புனற்கிறைநாள் = சதையநக்ஷத்திரம். 
44 சாந்தம் யாந் த.ம் = ஸம் , யம் என்றஅக்ஷரங்களைப் பஞ் 

சாக்ஷரத்தினிற தியிற் சேர்த்துக் கூறுவது . 
16 பூர்ச்சம் = பூர்ஜமென்னுமரம் இதன் இலையில்யந்திர 

பமைப்பது . இது இக்காபடத்தில் புஜபத்திரிஎன் 

று அழங்குகிறது . 
10 உதிப்புமெல்விரல் = உடும்பின து தோலாலமைத்த 

கவசத்தைப்போர்த்தால் , 
29 கந்தமால்வரை = பரங்குன் " . 
திரிசிரேச்சுரம் = Ffசிராப்பள்ளி , 

பவனம் = திருவானைக்கா. 
30 வடாரணியம் - திருவாலங்காடு . 
31 வர வாக்கியம் = வராகமெனும் பெயர்கொண்ட 


சட் 


சது 


} 


சாக 


சுரு . 


12 


ஆர் . 


. 


32 நயப்ரதப் = திருவீழிமிழலை . 

பரமரேச்சுரம் = திருவண் டுறை . 
32 முனிந்தி 

முனிகதி = அகத்தியா தி . 
33 ஐராபதேச்சுரம் = கோட்டூர் . 
48 வன் 5 லிற் சூலந் தீட்டல் = சிவசின்னமாகிய சூலக் 

குறியை அமைத்து அதன்கீழ் இன்னகிராமத்தை 
இன்னகோயிலுக்கு இன்னாரால் விடப்பட்டது 
என்று எழுதி அந்தக்கிராமத்தின் எல்லைகளில் 
நாட்டுதல் பண்டைவழ்க்கு . 


1 


சாதனப்பிழைதிருத்தம் . 


பக்கம் . வரி , 

பிழை . திருத்தம் . 
6 10 ரென்று 

ரென்றுந் 
11 

14 சங்குவொட்டல் சங்குவோட்டல் 
17 

லுத்திர லுத்தர , 
14 7 அரியராய 

ஆரியராய 
10 யருளானின்ற 

யருளாலின்ற 
17 டிகண் சண்டி 
22 

3 திருக்களர் திருக்களர் 

புராணப்பிழைதிருத்தம் . 
பக்கம் . பாடல் , பிழை . 

திருத்தம் . 
க 0 துயர்ஞால துயர்ஞால 
கோள 

கேளா 
சித்திரகூடத்தி சித்ரகூடத்திற்றி 
கொழுந்த தெழுந்த 
பசும்மொற் பசும்பொற் 

யமுமொழி யமுமெழி 
உங 

கம்மியின் கம்மியன் 
சங 

பூற்சமே பூர்ச்சமே 
வனநான் 

வனகன் 
சடு றவத்தினை 

நலத்தினை 
குக 

புகழ் பாரி 


. 


அ 


2 


க 


உச 


சட் 


ச O 


புகழ்ப் பாரி 


